மூன்று நாடகங்கள் 


2736 


டாக்டர் மு . வரதராசன் 


T02736 


ROO1G02 


மூன்று நாடகங்கள் 


டாக்டர் மு . வரதராசன் 

சென்னை - 30 


விற்பனை உரிமை : 

பாரி நிலையம் 
59 , பிராட்வே , சென்னை -1 . 


விலை ரூ . 1 = 50 


நவம்பர் 1960 
உரிமை ஆசிரியர்க்கு 


ஆசிரியரின் மற்ற நாடக நூல்கள் : 

பச்சையப்பர் 
மனச்சான்று 
காதல் எங்கே ? 
டாக்டர் அல்லி 


தாயக வெளியீடு 
காக்ஸ்டன் அச்சகம் , சென்னை -1 


குறிப்பு 


ளங்கோ நாடகம் கி . பி . மூன்றாம் 
நூற்றாண்டில் சிலப்பதிகாரம் இயற்றிய 
ஆசிரியரைப் பற்றிய கற்பனை . தில கவ தி 
யார் சேக்கிழாரின் காவியத்தை ஒட்டி 
அமைந்தது ; அது 

கி . பி . ஏழாம் நூற் 
றாண்டைச் சார்ந்தது . கி . பி . பதினொன் 
றாம் நூற்றாண்டில் ஆண்ட சோழ வேந்தன் 
இராசேந்திரன் வாழ்வைப் பற்றிய 
கற்பனை வீண் கனவு என்பது . 


மு . வ . 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. இளங்கோ 


--- 


5 


2. திலகவதியார் 


47 


3. வீண் கனவு 


- 
. 


83 


காட்சி : 1 

, 


[ ஆயிரத் தெண்ணூறு ஆண்டுகளுக்குமுன் ; சேர நாட்டில் வஞ்சிமா 

நகரை அடுத்த பூங்கா ; துறவிகள் சிலர் தம்முள் பேசிக் 
கொள்கிறார்கள் . ] 


துறவி -1 : அடிகள் இந்த ஊருக்குப் புதியவராக வருகிறீர் 

களோ ? 
துறவி -2 : இல்லை . முன்பு ஒருமுறை வந்தது உண்டு . 
துறவி -1 : குணவாயில்கோட்டம் எங்கே இருக்கிறது ? 

அடிகளுக்குத் தெரியுமோ ? 
துறவி -2 : அடிகள் போய்ப் பார்த்ததில்லையோ ? 
துறவி -1 : இல்லை . யான் புதியவன் . 
துறவி -3 : ( அமைதியாய்க் கண்ணை மூடிக்கொண் டிருந்தவர் கண் 

விழித்துப் பேசுகிறார் . ) அதோ அந்த ஊருணியின் பக்க 
மாகப் போய் அங்கே தோன்றும் தென்னந் தோப்பைக் 
கடந்து சாலை வழியாகச் சிறிது தொலைவு சென்றால் 
குணவாயில் கோட்டம் தெரியும் . அங்கே போய்ப் 

பார்க்க வேண்டியது என்ன உள்ளது ? வீண் வேலை . 
துறவி -1 : கோட்டத்தைப் பார்க்க அல்ல ; இளங்கோவடி 

களைப் பார்த்துவா ; தெரிந்துகொள்ளலாம் அல்லவா ? 
துறவி -3 : துறவிகள் அங்கே போகாமல் இருப்பதே நல்லது 


6 


இளங்கோ 


துறவி -2 : என்ன 

என்ன அடிகள் அப்படிச் சொல்கிறீர்களே ! 
இளங்கோவடிகள் நாடு அறிந்த துறவி ; அரசபதவியை 
உதறியவர் . அவர் வாழும் கோட்டம்- ! 


( அப்போது இளந்துறவி ஒருவர் அங்கே வந்து திடுக்கிட்டு 

நின்று , ஒரு புறமாக ஒதுங்கியபடியே அவர்கள் அறி 

யாமல் கேட்டுக்கொண் டிருக்கிறார் . ) 
துறவி -3 : எல்லாம் வெளிமயக்கே ; அரச குடும்பத்தில் 

ஒரு பூனை துறவு பூண்டாலும் ஊர் அறியும் ; நாடு 
அறியும் . யானும் நீங்களும் இவரும் துறவு பூண்டால் 

கேட்பார் இல்லை ; போற்றுவார் இல்லை . 
துறவி -1 : அதனால் என்ன ? துறவின் பெருமை எவரால் 

விளங்கினால் என்ன ? 
துறவி -3 ; துறவின் பெருமை விளங்குகிறதா ? அவரா 

லேயா ? அவர் எழுதிய அந்தக் காவியத்தை அடிகள் 

படித்தது உண்டோ ? 
துறவி -1 : சிலப்பதிகாரம் தானே ? 
துறவி -2 : யானும் படித்திருக்கிறேன் . 
துறவி -3 : அதில் துறவறத்தின் பெருமையா விளங்கு 

கிறது ? சொல்லுங்கள் . 
துறவி -1 : இல்லறத்தின் பெருமையும் விளங்குகிறது . 
துறவி -3 : அப்படிச் சொல்லாதீர்கள் . இல்லறத்தின் 

பெருமை தான் விளங்குகிறது எனச் சொல்லுங்கள் . 

அது தான் பொருந்தும் . 
துறவி -2 : இறுதியில் கோவலன் தந்தை , கண்ணகி 

தந்தை , மாதவி , மணிமேகலை எல்லோரும் துறவு பூண் 
கிறார்களே . 


7 


இளங்கோ 


துறவி -3 : இறுதியில் மட்டும் தான் . அவ்வளவு தான் . அது 

வும் எதற்காக ? இல்லையேல் அந்த நூலை நாடு போற் 

அது என்று அஞ்சி அவ்வாறு 
துறவி -1 : ஏன் ? புகார்க் காண்டத்திலும் மதுரைக் காண் 

டத்திலும் கவுந்தியடிகளை அமைத்து- . 
துறவி -3 : கவுந்தியடிகளையா ? இல்லறத்தைப் போற்றுவ 

தற்காக ஒரு துறவியை அமைத் துள்ளார் . நினைக்கவும் 
நெஞ்சம் நாணுகிறது . பேசவும் வாய் கூசுகிறது . 
கற்புடைத் தெய்வம் அல்லது வேறு பொற்புடைத் 
தெய்வம் யாம் கண்டிலமால் " என்று கவுந்தியடிகள்- 
ஒரு துறவி -- தம் வாயால் கூறியதாக எழுதியுள்ளார் . 
அது ஒரு காவியமா ? துறவிகள் படிக்கத் தகுந்த 
நூலா ? அதை எழுதியவர் ஒரு துறவியா ? அவர் 
வாழும் இடம் ஒரு பள்ளியா என்று கேட்கின்றேன் . 

தவறு இருந்தால் சொல்லுங்கள் .. 
துறவி -1 : இல்லறத்தில் ஒரு பெண் 

பெண் கற்புடையவளாக 
வாழ்ந்து விளங்கினால் , அதைப் போற்றுவதில் தவறு 

என்ன ? 
துறவி-3 : அதைப் போற்றுவதற்கு எத்தனையோ இல்லறத் 

தார் இருக்கின்றார்கள் . ஒரு துறவிக்கு அதைப் பற்றிக் 
கவலை என்ன ? மனத்தில் பற்று நீங்காத துறவியாக 
இருந்தால் தான் அப்படி எழுத முடியும் . அதனால் 

தான் வெளிமயக்கு என்றேன் . 
துறவி -2 : பற்று எல்லோருக்கும் நீங்கிவிடுமா ? அது ஒரு 

சிலரால் தான் முடியும் . 
துறவி -3 : போகட்டும் . இன்னொன்று பாருங்கள் . நாம் 

எல்லோரும் சமண சமயத்தவர் தானே ? 
துறவி -2 : ஆம் அடிகளே ! 


8 


இளங்கோ 


துறவி -3 : நம் சமயத்தில்- அருகன் நெறியில் நம் உள்ளம் 

அழுந்தியிருக்க வேண்டுமே அல்லாமல் , மற்றச் சமயங் 

களில் மனம் பற்றலாமோ ? 
துறவி .1 : நம் சமயத்தில் - சமண சமயத்தில் - மனம் அழுந்தி 

யிருப்பதும் ஒரு பற்றுத் தானே ? சமயப் பற்று நீங்கா 
விட்டால் முற்றத் துறக்கும் துறவு ஆகுமோ ? 

( ஒளிந்திருக்கும் இளந்துறவியின் முகத்தில் மகிழ்ச்சி . ) 
துறவி -3 : அடிகள் ! நீங்கள் இவ்வாறு கூறுவது எனக்கு . 

வெறுப்பாக உள்ளது ! இது ஒரு பேச்சா ? 
துறவி -1 : நமக்கு ஏன் விருப்பும் வெறுப்பும் ? நடுநிலையாக 

நின்று பற்றற்று ஆய்ந்து உண்மை காண்போம் . 
துறவி -3 : அது தான் நம் சமயத்தின் சிறப்பு . அதனால் 

தான் நம் சமயத்தின் உயர்வு கண்டவர்கள் மற்றச் 

சமயங்களை மதிப்பதில்லை . 
துறவி -1 : மற்றச் சமயத்தவர்களும் இதே காரணம் தான் 

கூறுகிறார்கள். 
துறவி -3 : அவர்கள் அறியாமையால் 

கூறுகிறார்கள் . 
யான் அனுபவத்தால் சொல்கிறேன் , நம்புங்கள் . யான் 
சைவனாகப் பிறந்தவன் ; பௌத்த நெறியில் உழன் 
றவன் ; உண்மை உணர்ந்தது சமண சமயத்தில் தான் . 

அதனால் தான் துணிந்து சொல்ல முடிகிறது . 
துறவி-2 : (ஊக்கத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்து ) அனுபவத் 

தால் பெறும் தெளிவுக்கு நிகர் இல்லை அடிகள் ! 
துறவி -3 : சிலப்பதிகாரத்தில் போற்றப்படாத சமயம் எது 

சொல்லுங்கள் . 
துறவி -1 : ஆம் ! எல்லாவற்றையும் போற்றி எழுதியுள் 

ளார் . 


இளங்கோ 


9 


துறவி -3 : ஒன்றும் அறியாதவர்களே எல்லாவற்றையும் 

போற்றுவார்கள் . 
துறவி -1 : எல்லாம் அறிந்தவர்கள் ஒன்றையும் தூற்றமாட் 

டார்கள் என்று நேற்று ஒருவர் சொல்லிச் சென்றார் . 
துறவி -3 : யார் அவன் ? (கடுகடுப்போடு ) 
துறவி -1 : அவன் ஓர் அறிவிலி . 
துறவி -3 : நன்றாய்ச் சொன்னீர்கள் ! அடிகளே ! அது தான் 

உண்மை . இந்த உரைகல்லை வைத்துக்கொண்டு 
அந்தச் சிலப்பதிகாரத்தை மதிப்பிட்டுப் பாருங்கள் .. 

பொன் அல்ல , போலி எல்லாம் என்பது தெரியும் . 
துறவி -1 : பொன் , உரைகல் , மதிப்பு , அனுபவம் ! பற்றற்ற 

உண்மை அனுபவம் ! 
துறவி -3 : அழகுள்ள நங்கை தன் இளமை அழகை , முல்லை 

முறுவலை , இதழமுதை, பொன்மேனியை ஒருவனுக்குத் 
தான் நல்க விரும்புவாள் . தெளிந்த ஞானியின் மன 

மும் ஒரு நெறியில் தான் செல்லும் ! 
துறவி -1 : நல்ல உவமை ! தெளிவான உவமை ! ஞானியின் 

மனம் ! அனுபவ உண்மை ! 
துறவி -3 : சைவம் , வைணவம் , வைதிகம் , பௌத்தம் 

எல்லாவற்றையும் போற்றி நூல் எழுதுவதற்கு ஒரு 

சமணத்துறவி தோன்ற வேண்டுமா ? 
துறவி -2 : செங்குட்டுவன் மனத்தை மாற்றி நெறிப்படுத்தச் 

சமண சமயத் தம்பியால் முடியவில்லை. 
துறவி -3 : நல்ல வேளையில் நினைவூட்டினீர்கள் . மாடலன் 

என்னும் வைதிக சமயத்தான் வேந்தனுக்குக் குரு . 
அவன் வேள்வி செய்யச் சொல்கிறான் . அரசன் கேட் 
கின்றான் . இதைப் பெருமைப்படுத்தி எழுதுகின்றார் 


10 


ளங்கோ 


து . 


துறவி - சமண சமயத் துறவி - அந்த வேந்தனின் தம்பி . 

சமணர் கனவிலும் வேள்வியைக் கருதலாமோ ? 
துறவி -2 : ஏன் ? பத்தினிவழிபாடும் அத்தகையது தானே ? 
துறவி -5 : ஆம் ! அதற்கு என்ன ஐயம் ? நம் நெறியில் 

பத்தினிவழிபாட்டுக்கும் இடம் இல்லை ; அதைப் 

புகழ்ந்து காவியம் எழுதுவதற்கும் இடம் இல்லை . 
துறவி -2 : அடிகளைப் போல் உண்மை தெரிந்தவர்கள் உல 

கம் அறிய எடுத்துரைக்க வேண்டும் . 
துறவி -3 : யாரிடம் உரைப்பது ? அதற்கு ஒரு செல்வாக்கு 

வேண்டும் . அப்போது தான் சொல்லும் சொல்லுக்கு 

மதிப்பு உண்டு. 
துறவி -2 : உண்மை தான் அடிகள் ! மதிப்பு இல்லாதபோது 

வாய் திறவாமல் இருப்பதே நல்ல 
( ஒளிந்திருந்த இளந்துறவி : ஒன்றும் அறியாதவர் போல் அவர் 

களை அணுகிவருகிறார் ) . 
துறவி -3 : 

வருக அடிகாள் ! வணக்கம் .. 
இளந்துறவி : வணக்கம் அடிகாள் ! 
துறவி -3 : எங்கே இப்பக்கமாக ? 
இளந்துறவி : வாளா வந்தேன் . வேலை ஒன்றும் இல்லை . 
துறவி -3 : ( மற்ற இருவரையும் சுட்டிக் காட்டி ) அடிகள் ! 

இவரும் அவரும் குணவாயில் கோட்டம் பார்க்க 
வேண்டும் என்று என்னிடம் பேசிக்கொண் டிருந்தார் 
கள் . நல்ல இடம் , தவறாமல் போய்ப் பார்க்க வேண்டும் 
என்று யானும் சொல்லிக்கொண் டிருந்தேன் . ( துறவி 
1 , 2-இருவரையும் நோக்கி ) இவர் குணவாயில் கோட் 
டத்தில் உள்ளவர் . இளங்கோவடிகளின் சீடர் . மிக 
நல்லவர் . இவருடன் சென்றால் தக்க உதவிகள் புரிவார் . 


11 


இளங்கோ 


துறவி 1 , 2 இருவரும் : ( இளந்துறவியை நோக்கி ) வணக்கம் 

அடிகாள் ! 
இளந்துறவி : வணக்கம் அடிகாள் ! 
துறவி -3 : (இளந்துறவியை நோக்கி கோட்டத்தில் அடிகள் 

நலமாக இருக்கிறார்களா ? அரண்மனைக்கு அடிக்கடி 

போய் வருகிறார்களா ? 
இளந்துறவி : அடிக்கடி போவதில்லை . வேந்தர் அழைத் 

தால் அங்கே போகிறார் . 
துறவி -3 : அடிகளுக்கு என் 

வணக்கம் 

சொல்லுங்கள் . 
நாளை மறுநாள் நேரில் வந்து வணங்குவேன் . 
இளந்துறவி : அவ்வாறே சொல்வேன் . எல்லோருக்கும் 

வணக்கம் . ( போகிஞர் ) . 


( துறவிகள் மூவுரும் ஒருவரை ஒருவர் திகைப்பும் குழப்பமு 

மாகப் பார்க்கிறார்கள் ) . 


காட்சி : | 2 


( குணவாயில் கோட்டம் ; இளங்கோவடிகள் மலர்ந்த முகத்துடன் 

அமைதியாக எதையோ எண்ணிக்கொண் டிருக்கிறார் ; அவ 
ருடைய சீடரான இளந்துறவி அவரை அணுகி எதிரில் 
நிற்கிறார் . ) 


இளங்கோ : ( இளந்துறவி நிற்பதைக் கண்டு ) என்ன ! ஏதாவது 

சொல்ல வேண்டுமா ? 
இளந்துறவி : ஆமாம் அடிகள் ! 
இளங்கோ : என்ன அவ்வளவு புதுமையான செய்தி ? 
இளந்துறவி : ஊருணிக்குப் பக்கத்தில் உள்ள பூங்காவில் 

ஐந்தவித்தானடிகளையும் புதிய துறவிகள் வேறு இரு 
வரையும் கண்டேன் . அவர்கள் என்னென்னவோ 

பேசிக்கொண் டிருந்தார்கள் . 
இளங்கோ : ஏதாவது புதிய உண்மைகள் , நாம் தெரிந்து 

கொள்ள வேண்டியவை இருந்தால் சொல் . 
இளந்துறவி : ஐந்தவித்தானடிகள் உங்களைப் பழித்தும் 

குறை கூறியும் பேசினார் . 
இளங்கோ : அவ்வளவு தானே ? கவலை வேண்டா . 
இளந்துறவி : துறவியாக இருந்தும் நீங்கள் சிலப்பதிகாரத் 

தில் இல்லறத்தையே புகழ்ந்திருப்பதாகவும் , சமண 
சமயப் 

பற்று இல்லாமல் மற்றச் சமயங்களையும் 


இளங்கோ 


13 


போற்றி எழுதியிருப்பதாகவும் கூறினார் . சமணர்க்கு 
ஆகாத வேள்வியை மாடலன்வாயிலாகப் போற்றி 

உரைத்திருப்பதாகவும் பழித்தார் . 
இளங்கோ : விடு விடு , இது இயற்கை . குறைகாண்பதும் 

குறை கூறுவதும் மனத்தின் இயல்பு . அவர்களை 
வெறுக்க வேண்டா ; எதிர்க்கவும் வேண்டா . நாளடை 
வில் திருந்துவார்கள் . வாளா விடுக . எதிர்த்தாலும் 
வெறுத்தாலும் , அவர்கள் திருந்துவதற்கு இடையூறு 
ஆகும் ; நம் முன்னேற்றத்திற்கும் தடை ஆகும் . 
( அப்போது அரண்மனை ஏவலாள் ஒருவன் வணக்கம் கூறித் 

திருமுகம் ஒன்றைக் கொண்டுவந்து இளந்துறவியிடம் 
நீட்டுகிறான் . அவர் அதை வாங்கிப் பார்த்து இளங்கோ 
வடிகளிடம் கொடுக்கிறார் . அவர் அதைப் பிரித்துப் 
படித்துப்பார்த்துப் புன்முறுவலுடன் ஏவலாளைப் பார்த்துச் 

சொல்கிறார் . ) 
இளங்கோ : மாலையில் யான் வருவ தாக வேந்தரிடம் சொல் . 
ஏவலாள் : வணக்கம் அடிகளே ! (திரும்பிப் போகிறான் . ) 
இளந்துறவி : அப்படியானால் உலகம் உண்மை 

வதற்கு வழி இல்லாமல் போகுமே . 
இளங்கோ : வெறுப்பதாலும் எதிர்ப்பதாலும் உலகம் 

உண்மையை உணர்ந்துகொள்ளுமா ? அவற்றால் மக்க 
ளிடையே பிளவுகள் பிரிவுகள் உண்டாகலாம் ; அவ் 

வளவு தான் . 
இளந்துறவி : அடிகளே ! என் மனத்துக்கு அமைதி கூற 

முடியவில்லையே . 
ளங்கோ : 

எது பற்றி ? 
இளந்துறவி : நீங்கள் இல்லறத்தைப் புகழ்ந்ததற்கும் 

மற்றச் சமயங்களைப் போற்றிய தற்கும் காரணம் - 


உணர் 


14 


இளங்கோ 


இளங்கோ : உனக்கு ஐயம் எழுந்தால் கேள் , சொல்கிறேன் . 

அவர்களை எதிர்ப்பதற்கு என்றும் வெறுப்பதற்கு 
என்றும் கேட்காதே . எதிர்த்துச் செல்வது எப்போதும் 
எளிமை . இயைந்து செல்வதே அருமை . செயற்கு 
அரிய செய்யப் பழகு . 
ளந்துறவி : அவ்வாறே அடிகள் ! 
இளங்கோ : இல்லறம் துறவறம் இரண்டும் உலகிற்கு 

வேண்டியவை . எந்தக் காலத்திலும் உலகில் இல் 
லறத்தை ஒழிக்க முடியாது . அதை நோக்கிக் கண்ணை 
மூடிக்கொள்வதால் பயன் இல்லை ; அது கோழைத் 
தன்மை . துறவியும் இல்லறத்தார்க்கு வழிகாட்டி 
வாழ்விப்பதே கடமை . 
ளந்துறவி : சமண சமயப் பற்று- ? 
இளங்கோ : தொடக்கத்தில் பற்று வேண்டியது தான் . அப் 

போது மற்றச் சமயங்கள் பொய்யாய்ப் போலியாய்த் 
தோன்றும் . யானும் தொடக்கத்தில் மற்றச் சமயத் 
தாரைப் பழித்து வாழ்ந்தேன் ; அண்ணனாகிய வேந் 
தரையும் யான் வெறுத்திருந்த காலம் உண்டு . ஆனால் 
உண்மை தெளியத் தெளிய , சமய வேற்றுமைகள் 
குறைந்து குறைந்து ஒற்றுமையுணர்வே வளர்கிறது . 

உண்மைகள் வேறு ; சமயச் சடங்குகள் வேறு . 
உண்மைகளை 

உணர்ந்து ஒழுகுவோமானால் , சமயப் 
பொதுமையே விளங்கும் . 

இல்லையானால் சமயச் 
சடங்குகளால் வேறுபாடுகளே மிகுதியாகப் புலப்படும் . 
சமயப் பொதுமையை மக்களிடையே பரப்புவதே நம் 
கடமை . இல்லையானால் , நாளடைவில் கண்மூடி வழக் 
கங்கள் பெருகி , நெறிகளில் மாசு படிந்து , நாத்திகம் 
வளர்ந்துவிடும் . அந்த நிலை வந்தால் , இன்று ஒன்றை 
ஒன்று பழிக்கத் தொடங்கும் சமயங்கள் எல்லாம் ஒரு 


சமய 


இளங்கோ 


15 ) 


பெறும் 


சேர எள்ளி நகையாடப்படும் . சிலர் இன்று உடனே 
பயனை மட்டும் நாடுகிறார்கள் . 

நாடுகிறார்கள் . என் மனம் 
நாளை நின்று விளையும் பயனையே நாடுகிறது . அதனால் 
தான் காவியத்திலும் பொதுமை திகழுமாறு எழுதி 

னேன் . 
இளந்துறவி : அவர்களின் பேச்சைக் கேட்டு யான் வருந்தி 

னேன் , உங்கள் உள்ளம் வருந்தவில்லையே ! 
இளங்கோ : எனக்கும் வருத்தம் உண்டு . ஆனால் அவர்கள் 

மேல் வருத்தம் இல்லை . அவர்கள் மேல் இரக்கம் தான் 

தோன்றுகிறது . 
இளந்துறவி : வருத்தம் என்ன அடிகளே ! 
இளங்கோ : திருவள்ளுவர் 

ருவள்ளுவர் போன்ற பெருமக்களையும் 
உன்னையும் என்னையும் வளர்த்துப் பண்படுத்தும் தாய் 
மொழியாகிய தமிழையும் இந்தத் தமிழ் நாட்டையும் 

நினைத்துத்தான் வருந்துகிறேன் . 
இளந்துறவி : விளங்கவில்லை அடிகளே ! 
இளங்கோ : ஒரு நாட்டில் வழிகாட்டும் அறிஞர்களிடமும் 

தலைவர்களிடமும் பொறாமை வாழ்ந்தால் , அந்த நாடு 
வாழாது . ஐந்தவித்தானடிகள் போன்ற அறிஞர் 
களிடமும் தமிழகத்தை ஆளும் தலைவர்களிடமும் 
பொறாமை காணும்போதெல்லாம் எனக்கு அந்த வருத் . 
தம் தான் தோன்றுகிறது . நம்மை எல்லாம் வளர்த் 
துப் பண்படுத்திவரும் தமிழ்மொழியும் தமிழகமும் 
எப்படி ஓங்கி வாழப் போகின்றன என்று கவலைப்படு 
கிறேன் . பொறாமை ஒரு நச்சுப் பாம்பு . அதன் நஞ்சு . 
ஏறினால் நாடும் மொழியும் நலிந்து போகுமே ! 


காட்சி : 3 


[ வஞ்சிமா நகரில் வெள்ளிமாடம் என்னும் அரண்மனையின் உட் 
புறம் ; ஏவலாள் 

நிற்கிறான் . சிலப்பதிகார ஏட்டுச்சுவடி 
ஒருபுறம் உள்ளது . வேறு பல ஏட்டுச்சுவடிகளும் உள்ளன . 
உள்ளே எழுபது வயதுள்ள சேரன் செங்குட்டுவன் மெல்ல 
உலவுகிறான் . ] 


ஏவலாள் : வாழ்க எம் வேந்தே ! 
சேரன் : என்ன செய்தி ? 
ஏவலாள் : அடிகள் வந்துள்ளார் . 
சேரன் : ( முகமலர்ந்து ) வரச் சொல் . 
( ஏவலாள் போகிறான் . போனதும் இளங்கோவடிகள் 

ளங்கோவடிகள் உள்ளே 
வருகிறார் . ) 
இளங்கோ : வணக்கம் அண்ணா ! 
சேரன் : வா தம்பி ! இரு . 
இளங்கோ : அண்ணி நலம் தானே ? 
சேரன் : நலம்தான் . நேற்று முதல் ஓய்வாக இருக்கிறேன் . 

ஏதாவது பேசிக்கொண் டிருக்கலாம் என்று அழைத் 
தேன் . ( இருவரும் எதிர் எதிரே அமைந்த கட்டில்களில் 
இருக்கின்றனர் . ) நேற்றிரவு வேண்மாளும் யானுமாகச் 
சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தைப் படித்தோம் . 


இளங்கோ 


17 


இளங்கோ : ஏன் அண்ணா ? 
சேரன் : பொழுது போக்காகப் படித்தோம் . 
இளங்கோ : ஏதாவது குறை தெரிந்ததா அண்ணா ? 
சேரன் : குற்றம் குறை காணவில்லை . கால்கோட் காதை 

யில் (சிலப்பதிகார ஏட்டுச்சுவடியில் ஓர் இடம் தேடிக் கண்டு ) 
" இமிழ்கடல் வேலியைத் தமிழ்நாடு ஆக்கிய , இது நீ 
கருதினை ஆயின் ஏற்பவர் , முதுநீர் உலகில் முழுவதும் 

இல்லை ” என்று எழுதியிருக்கின்றாய் . 
இளங்கோ : வில்லவன் கோதை உங்களுக்குச் சொல்வ தாக . 
சேரன் : ஆமாம் . இருந்தாலும் உன் கருத்துத்தானே ? 

உன் காவியத்தில் வரும் வில்லவன் கோதை நீதானே ? 
இளங்கோ : ( புன்முறுவலுடன் ) ஒருவகையில் உண்மை தான் 

அண்ணா ! 
சேரன் : அந்த மூன்று அடிகளுக்கு என்ன பொருள் ? 
இளங்கோ : பொருள் வெளிப்படைதானே அண்ணா! மயக் 

கத்திற்கு இடம் இல்லையே. 
சேரன் : உலகத்தையே தமிழ்நாடாக ஆக்கக் கருதினால் 

அது முடியும் என்று எழுதியிருக்கிறாய் . தமிழ்நாடு 

ஆக்குவது என்றால் எப்படி ? 
இளங்கோ : நீங்கள் எப்படிக் கருதுகிறீர்கள் அண்ணா ? 
சேரன் : உலகத்தை வென்று என் ஆட்சிக்கு உட்படுத்தல் 

என்று கருதினேன் . ஆனால் 
இளங்கோ : அண்ணி என்ன சொன்னார் ? 
சேரன் : உலகத்தை வென்று , தமிழ் மொழியையும் தமிழ்ப் 

பண்பாட்டையும் அங்கெல்லாம் பரப்பி , மற்ற நாட்டு 
மக்களையும் தமிழர்களாக்கி , தமிழ் நாட்டின் எல்லையை 
விரிவடையச் செய்தல் என்று வேண்மாள் கூறினாள் . 


18 


இளங்கோ 


கனவாக 


இளங்கோ : அண்ணியின் கருத்தே அழகான பொருள் 

அண்ணா ! 
சேரன் : 

அது முடியுமா ? 
இளங்கோ : நீங்கள் அவ்வாறு கருதினால் , எதிர்ப்பவர் 

உலகம் முழுவதிலும்- . 
சேரன் : இல்லை என்று தான் எழுதியிருக்கிறாய் . ஆனால் 

வேண்மாள் சொன்ன பொருள் வெறுங் 
முடிவது தான் . நான் வென்று ஆள்வது என்றால் அது 
முடியும் ; தமிழ் மொழியையும் தமிழ்ப் பண்பாட்டையும் 

பரப்பித் தமிழ்நாடு ஆக்குவது முடியுமா ? 
இளங்கோ : முடியும் அண்ணா. செய்யக்கூடியது தான் . இது 

வரையில் சேர சோழ பாண்டிய மரபில் எந்தத் தமிழ் 
வேந்தரும் செய்யாத முயற்சி இது . செய்திருந்தால் 
வெற்றி பெற்றிருக்கலாம் . உடனடியாக வெற்றி பெறா 
விட்டாலும் , படிப்படியாகத் தலைமுறை தலைமுறையாக 

மெல்ல மெல்லவாவது வெற்றி பெற்றிருக்கலாம் . 
சேரன் : அப்படியா ? 
ளங்கோ : ஏன் முடியாது அண்ணா ! கங்கைக் கரையில் 
வாகை சூடினீர்கள் ; வானளாவும் புகழ்பெற்றீர்கள் .. 
வெற்றி முழக்கத்தோடு திரும்பினீர்கள் . இது சில 
நாட்களின் ஆரவாரமாக முடிந்தது . இதற்கு முன்பும் 
கரிகால் சோழன் முதலானவரும் நம் தந்தையும் இவ் 
வாறு வெற்றிபெற்றுத் திரும்பினார்கள் . அந்த வெற்றி 
நிகழ்ச்சிகள் எல்லாம் பழங்கதையாய்ப் போயின . 
உங்கள் வெற்றியும் அவ்வாறு பழங்கதையாய்ப் போய் 

விடுமே ! 
சேரன் : என்ன செய்திருக்க வேண்டும் ? 
இளங்கோ : அங்கே சில தமிழ்க் குடும்பங்களைக் குடியேற்றி 

யிருக்கவேண்டும் . அந்தக் குடும்பங்கள் கங்கைக் 


19 


இளங்கோ 


நாள 


டைவில் 


கரையில் உள்ள மக்களோடு அன்பாகப் பழகி அவர் 
களுக்குத் தலைமை தாங்குமாறு செய்திருக்கவேண்டும் ; 
போர்க்களத்தில் தலைமை தாங்குவது நிலையில்லாதது ; 
சில நாள் செயல் அது . வாழ்க்கைக் களத்தில் தலைமை 
தாங்குவதற்கு வாளும் வேலும் வேண்டியதில்லை ; 
அறிவும் திறனும் வேண்டும் . அறிவும் திறனும் உள்ள 
சில குடும்பங்களை அங்கே குடியேற்றினால் , அவர்கள் 
அங்கே தமிழைப் பரப்ப முடியும் ; தமிழ்க் கலையைப் 
பரப்ப முடியும் ; தமிழ்ப் பண்பாட்டைப் பரப்ப முடியும். 
தமிழ் இலக்கியத்தைப் பரப்ப முடியும் . இவைகள் 
எல்லாம் பரவினால் அங்கு வாழும் மக்கள் 

தமிழ்மக்களாக மாறிவிடுவார்கள் . தமிழ் 
நாட்டின் எல்லை இமயம் முதல் குமரி வரையில் என்று 
சொல்லப்படுவதாகும் . அதைத்தான் இமிழ்கடல்வேலி 

யைத் தமிழ்நாடு ஆக்கிய என்று குறிப்பிட்டேன் . 
சேரன் : இதுவரையில் இந்த முயற்சியை எந்த வேந்தரும் 

செய்ததாகக் காணோம் . 
ளங்கோ : ஒருவரும் செய்யவில்லை . போர் செய்வது , 

மாலை சூடுவது , மறுநாள் திரும்பிவிடுவது 
இவ்வளவு தான் நம் முன்னோர் செய்தவை எல்லாம் . 
சேரன் : ( சிறிது பொறுத்து ) ஆம் ; ஆம் . நிலையான தொண்டு 

அல்ல ; அதனால் தான் அடுத்த சில ஆண்டுகளுக்குப் 
பிறகு கனகவிசயரைப் போல் தமிழரை எள்ளி நகை 
யாடும் மனப்பான்மை வடநாட்டார்க்கு ஏற்படுகிறது . 
நீ சொல்வது இப்போது தெளிவாக விளங்குகிறது. நம் 
முன்னோர் ஏன் அவ்வாறு செய்யவில்லை ? ( தலைகுனிந்து 

எண்ணுகிறான் . ) 
இளங்கோ : போர் நிகழ்த்தித் தலைகள் உருளச் செய்தல் 

சிலநாளில் முடியும் வேலை . மொழியைக் கற்பித்துக் 


வாகை 


20 


இளங்கோ 


கலைகள் பரவச் செய்தல் பல ஆண்டுகள் செய்யத் 
தக்க தொண்டு . உணர்ச்சி மிக்க வேந்தர்கள் உடனே 
விளையும் சிறு பயனை நாடினார்கள் ; நின்று விளையும் 

பெரும் பயனை நாடவில்லை . 
சேரன் : ( சோர்வோடு ) இப்போது வருந்துகிறேன் . யானும் 

அத்தகைய நிலைத்த பெரும் பயனை நாடவில்லையே . 
இளங்கோ : வருந்த வேண்டா அண்ணா ! 
சேரன் : கங்கைக் கரையில் , மலையடிவாரங்களில் தமிழ் 

பேசும் தமிழ்மக்கள் பலர் இன்னும் வாழ்கின்றார்கள் . 
அவர்கள் திருந்தி நாகரிகமாக 15 ம் போல் வாழ்வதற் 
காவது முயற்சி செய்திருக்கலாம் . அதுவும் செய்யத் 
தவறினேன் . எனக்கு வயதும் ஆயிற்று . இனி ஒரு 

முறை படையெடுப்பது எங்கே ? 
இளங்கோ ! . இத்தகைய நிலைத்த தொண்டு செய்வதற்கு 

நல்ல வாய்ப்பு இது தான் . ஏன் எனில் , கங்கைக் 
கரையில் இன்னும் நிலையாக ஒரு மொழியும் கலையும் 
வேரூன்றவில்லை . அதனால் தமிழ்மொழியையும் கலை 
யையும் இப்போது பரப்ப முடியும் இன்னும் சில 
ஆண்டுகள் கழிந்தால் , அங்கே அந்நாட்டு மக்களுக்குள் 
இயற்கையாகப் புது மொழியும் கலையும் தோன்றி 
வளர்ந்து வேரூன்றிவிடும் . அதன் பிறகு அவர்களை 
வெல்ல முடியாது . நம் முன்னோர்கள் காலத்தில் தமிழ் 
வளர்ந்த சிந்து நதிக்கரையில் இப்போது தமிழே இல் 
லாமல் மறைந்தது போல் , கங்கைக் கரையிலும் தமிழ் 

இல்லாமல் மறைந்து போகும் . 
சேரன் : எல்லாம் நம் தவறு தான் ; நம் கடமையைச் செய் 

யாத தவறு தான் . 
இளங்கோ : கங்கைக்கரையில் தமிழ் பேசும் மக்கள் இப் 

போதே வளம் சுருங்கி வாழ்கின்றார்கள் . இனியும் இப் 


இளங்கோ 


21 


படியே விட்டால் , அவர்கள் அங்கே மற்றவர்களுக்கு 
அடிமைகளாய் வாழ நேரும் . அவர்கள் பேசும் தமிழ் 
இப்போதே சீர்குலைந்த தமிழாக உள்ளது . இவ்வாறே 
விட்டால் , அந்தத் தமிழும் சிதைந்து அழியும் ; அந்த 

இனமும் குலைந்து மறையும் . 
சேரன் : ( துயரத்துடன் ) என் உள்ளத்தில் வேல் பாய்ந்தாற் 

போல் உள்ளது ! 
இளங்கோ : வருந்தவேண்டா அண்ணா ! கடமையைச் செய் 

வோம் . நம் காலத்தில் தொடங்கினால் , பின் வருவோர் 

வெற்றி பெறுவர் . 
சேரன் : ( சோர்வோடு ) நல்லது தம்பி ! 
இளங்கோ : எந்த மொழி வாழ்ந்தால் எமக்கு என்ன என்று 

பரந்த நோக்கோடு விட்டுவிடலாம் அண்ணா ! ஆனால் 
தமிழர் பிறநாட்டார்க்கு இடம் தருவது போல் , தமிழ் 
மொழியும் மற்ற மொழிகளை அன்போடு வாழவிடும் . 
பிறநாட்டார் தமிழர்க்கு இடந்தராமல் துன்புறுத்து 
வது போல் , பிறமொழிகள் வளர்ந்தால் தமிழைத் 
தேய்க்கவும் மாய்க்கவும் முயலுமே என்று தான் அஞ்சு 
கிறேன் . நம்மை எல்லாம் வளர்த்துப் பண்படுத்திய 
ஒரு செம்மொழி அப்படி ஆகக் கூடாது என்ற கருத் 

தால் தான் இதைச் சொல்கிறேன் : 
சேரன் : இதில் என்ன ஐயம் ? டரந்த பொது நோக்கம் 

தமிழன் குருதியில் தோய்ந்துள்ளது . மற்றவர்களுக்குப் 

பகைநோக்கம் ஒன்று தானே தெரியும் ? 
இளங்கோ : இந்த நிலையில் விட்டுவிட்டால் , கங்கைக் கரை 

யில் தமிழைப் பரப்ப நாம் தவறினால் , அண்ணா , கங் 
கைக் கரையில் ஒரு புதுமொழி வளர , அதை அவர்கள் 
போற்றி வளர்த்து இந்த நாட்டில் கொண்டுவந்து 
பரப்பும் காலம் வரினும் வரும் . 


2 - இள . 


22 


இளங்கோ 


பேன் . 


சேரன் : கொடுமை ! 
இளங்கோ : கொடுமை அல்ல அண்ணா, அவர்களுக்கு அது 

கடமை அண்ணா ! நாம் ஏன் செய்யவில்லை என்று 
எண்ணிப் பாருங்கள் . உங்களை மட்டும் சொல்லவில்லை . 
சோழ பாண்டியரும் எண்ணிப் பார்க்க வேண்டும் . 
அவர்கள் முயற்சி எங்கே ? அவர்கள் முயற்சி எல்லாம் 
இங்கு ஒருவரோடு ஒருவர் பகைத்துப் போர்செய்து 
வெல்வதிலேயே கழிகின்றது . 
சேரன் : அவர்களைச் சொல்லிப் பயன் என்ன ? வழி 

வழியாக வந்துள்ள தீமை அது . வேண்மாளும் நீயும் 
மாடலனும் அவ்வப்போது எனக்கு வழி காட்டாம 
லிருந்திருந்தால் , யானும் அதைத் தான் செய்திருப் 

கங்கைக் கரையை வெல்வதற்கு முன் , காவிரிக் 
கரையை வெல்லவும் வையைக் கரையை வெல்லவும் 
முயன்றிருப்பேன் ; முயன்று , தமிழ்நாட்டில் தமிழர் 
தலைகளை உருட்டுவதிலே தனி மகிழ்ச்சி கண்டிருப்பேன் ! 

என்ன செய்வது ? அறியாமை ! 
இளங்கோ : அண்ணா ! அவர்கள் நோக்கம் வடவேங்கடத் 

தையும் கடந்து செல்லவில்லையே என்று எண்ணும் 
போது வருந்துகிறேன் . வேங்கட மலை முதல் விந்திய 
மலை வரைக்கும் வாழும் மக்களை வடுகர் , கதநாய்வடுகர் , 
கல்லா வடுகர் என்று சொல்லிச் சொல்லித் தாழ்த்து 
கிறோம் . ஆனால் அவர்களும் தமிழர் தானே ? அவர்கள் 

பேசுவதும் தமிழ்தானே ? 
சேரன் : ஆம் ! நான் அவர்களின் பேச்சைக் கேட்டிருக் 

கிறேன் . நாம் ஏழு என்பதை அவர்கள் ஏடு என்கிறார் 
கள் . கோழியைக் கோடி என்கிறார்கள் . மாற்றத்தை 
மாட்ட என்கிறார்கள் . கை என்பதைச் செய் என்கிறார் 
கள் . எலும்பு என்பதை எம்மு என்கிறார்கள் . இல் , 


இளங்கோ 


23 


செவி முதலான சில சொற்களை மட்டும் அப்படியே 
சொல்கிறார்கள் . 
ளங்கோ : விந்திய மலையின் அடிவாரம் வரையில் எவ் 
வளவு பெரிய நிலப் பரப்பு ! அவ்வளவு இடங்களி 
லும் இப்படிப்பட்ட தமிழே பேசுகிறார்கள் . அவர் 
களுக்கு எழுதவும் படிக்கவும் வழிவகுத்தோமா ? அவர் 
களிடையே இலக்கியம் பரவத் தொண்டு செய்தோமா ? 
நாகரிகம் குறைந்த மக்கள் என எண்ணி நகையாடு தல் 
மட்டும் செய்கிறோம் . அவர்களிடையே தமிழைப் 
பரப்பு தல் கங்கைக் கரையில் பரப்பு தலைவிட எளிமை 
யானது . பரப்பினால் , ஏடு , என்று சொல்லாமல் ஏழு 
என்றே சொல்வார்கள் . கோடி என்னாமல் கோழி 
என்றே சொல்வார்கள் . மாட்ட என்னாமல் மாற்றம் 

என்றே சொல்வார்கள் . 
சேரன் : உண்மைதான் . இது எளிதில் செய்யக்கூடியது . 
இளங்கோ : இந்தக் கடமையையும் சேர சோழ பாண்டியர் 

எவரும் செய்யவில்லை . இந்தத் தீவினை வாளா விடாது . 
நாளை ஒரு காலத்தில் , அவர்களின் கொச்சைச் சொற் 
களே ஒரு மொழியாய் வளர்ந்தாலும் வளரலாம் . 
வளர்ந்து வன்மை பெற்றுவிட்டால் , அவர்கள் தமி 
முரை வெல்லும் வலிய இனமாக 

இனமாக மாறினாலும் மாற 
லாம் . தமிழ் வளர்க்கும் மதுரையை அவர்கள் வென்று 

ஆளும் காலம் வரினும் வரக்கூடும் . 
சேரன் : ( பெருமூச்சுடன் ) அந்தோ ! 
இளங்கோ : அவ்வளவு ஏன் அண்ணா ? நம்மை அடுத் 
துள்ள எருமை நாட்டை ( மைசூரை ) 

நீங்களோ 
சோழரோ எட்டிப் பார்ப்பதே இல்லை . திறை பெற் 
றுக்கொண்டு அனுப்பிவிடுகிறீர்கள் . அந்தக் குறுநில 
மன்னர்களும் திறை செலுத்திவிட்டுத் திரும்பிச் 


24 


இளங்கோ 


சென்றுவிடுகின்றார்கள் . அங்குள்ள மக்கள் பேசும் 
தமிழும் வடுகர்பேசும் தமிழ்போல் சிதைந்து வருகிறது . 
அவர்களுக்காவது எழுத்தும் கல்வியும் வளரச் செய் 
தால் , தமிழ் இலக்கியம் பரவி நாட்டின் எல்லை குறு 
காமல் காக்கலாம் . இல்லையானால் அங்கும் ஒரு மொழி 

வளர்ந்து தமிழுக்கு இடையூறாய் வன்மை பெறக்கூடும் . 
சேரன் : நினைக்க நினைக்க நெஞ்சம் வேகின்றது . 

(குனிந்த தலையோடு ) 
இளங்கோ : தமிழர் இப்படிக் கடமையை மறந்து மறந்து 
தான் சிந்துநதிக்கரையை 

முன்னரே 

இழந்தனர் ; 
கங்கைக் கரையை இழந்துவருகின்றனர் ; வேங்கடத் 
துக்கு அப்பால் உள்ள வடுக நாட்டையும் இழக்கின் 
றனர் ; எருமை நாட்டையும் இழக்கப் போகின்றனர் . 
அண்ணா ! அஞ்சுகின்றேன் . நாம் பிறந்து வாழும் 
சேர நாட்டையும் தமிழர் இழந்துவிடுவரோ ? ஒருகால் 
வட வேங்கடத்தையும் தென் குமரியையும் தமிழர் 
இழக்கும் நிலையும் வருமோ ? 
( சேரன் மயங்கிக் : கட்டிலில் சாய்கின்றான் . 

சாய்கின்றான் . இளங்கோ 
விரைந்து எழுந்து அவனிடம் செல்கிறார் . ) 


காட்சி : 4 


[ காவிரிப்பூம்பட்டினம் ; கடல்கொண்டு அழிந்த பழைய நகரத்தின் 

சிதைந்த பகுதிகள் ; அங்கே இளங்கோவடிகள் கடலை நோக் 
கியபடி நிற்கிறார் ; விம்முகிறார் ; பெருமூச்சு விடுகிறார் . ) 


இளங்கோ : ஏ ! கொடுங் கடலே ! நீயுமா அருமைத் தமிழ 

கத்தைச் சிதைக்க வேண்டும் ? தமிழர் தமக்குள் கன 
லும் பொறாமை சிதைக்கின்ற சிதைவு போதாதா ? 
வேலியாக அமைந்துள்ள நீயுமா சிதைக்கின்றாய் ? 
அன்று பஃறுளியாறும் குமரிக்கோடும் விழுங்கினாய் , 
பரந்த தமிழகம் தெற்கே குறுகிவிட்டது . உணர்ச்சி 
மிக்க தமிழர் கடமை மறந்து வாழ்ந்ததால் சிந்துவும் 
கங்கையும் விந்தியமும் இழந்தனர் . அன்று தமிழகத் 
தின் தெற்குப் பகுதியை விழுங்கிய நீ , இன்று கிழக்குப் 
பகுதியையும் விழுங்கத் துணிந்தனையா ? தமிழக 
வேந்தர் பொறாமையால் மேற்குப் பகுதியையும் இழக் 
கத் துணிந்துள்ளனர் போலும் ! அந்தப் பொறாமைப் 
பேயும் நீயுமாக மாறி மாறிச் சிதைக்க முற்பட்டீர்கள் . 
உங்கள் அழிவுவேலையைத் தடுக்கத் தமிழரின் வாளும் 
பயன்படவில்லை ; ஆண்மையும் பயன்படவில்லை . திற 
னும் ஒற்றுமையுமே வேண்டியவை போலும் ! தமிழர் 
திறன் ஏந்தியவராய் ஒற்றுமை மிக்கவராய் உங்களை 
என்று எதிர்த்து அடக்கப் போகின்றனர் ? 


26 


இளங்கோ 


மனை 


ஏ ! நெடுந்திரைகாள் ! 

எங்கே 

எமது புகார் ? 
உலகம் ஒருமுகமாய் நோக்கிய அந்தச் செல்வத் துறை 
முகம் எங்கே ? கண்ணகி தவம் புரிந்த அந்தப் பெரு 

எங்கே ? மாதவியின் கலை திகழ்ந்த அந்த 
அழகிய அரங்கம் எங்கே ? கரிகாற்சோழன் அறம் 
வளர்த்த அந்த அரண்மனை எங்கே ? எங்கே ? எங்கே ! 
எல்லாம் விழுங்கிவிட்டீர்களே ! ஆ ! நெடுந்திரைகாள் ! 
[ சிறிது நேரம் கண்மூடிச் சிந்தனையில் ஆழ்ந்து ஏக்கத்தோடு 

நிற்கிருர் . அப்போது பரதவர் சிலர் அங்குச் சிறிய 
வலைகளுடனும் பறிகளுடனும் வருகின்றனர் . அங்கே 
நிற்கும் துறவியைக் கண்டதும் , கைகுவித்து வணக்கம் 
தெரிவிக்கின்றனர் . 

இளங்கோ 

கண்விழித்துப் பார்க் 
கின் ஈர் . ) 
ளங்கோ : நீங்கள் யார் ? இந்த ஊராரோ ? 
பர தவர் -1 ) ஆமாம் அடிகள் ! இந்த ஊரே . 
பரதவர் -21 நாங்கள் பரதவர் , அடிகள் ! 
இளங்கோ : இந்த நகரத்தைக் கடல் கொண்டபோது 

எங்கே இருந்தீர்கள் ? 
பரத -1 : நான் மீன் விற்க மருவூர்ப்பாக்கம் போயிருந் 

தேன் . என் மாமன் இவன் ( மற்றொருவனைச் சுட்டிக் 

காட்டி ) மீன் பிடிக்கக் கடலுக்குள் போயிருந்தான் . 
பரத -3 : மீன் பிடித்துக்கொண்டு படகில் திரும்பிவரும் 

போது பார்த்தோம் ; பழைய இடம் ஒன்றும் இல்லை .. 
எப்படி எங்கே கரையேறுவது என்று தெரியாமல் 
திகைத்தோம் . அதோ அப்படி வடக்கே நெடுந் 
தொலைவு போய்க் 

ஏறினோம் . அங்கிருந்து 
கரையோரமே நடந்து வந்து பார்த்தோம் ; பழைய 
தெருக்கள் ஒன்றும் காணோம் . மருவூர்ப்பாக்கம் 
முழுவதுமே கடலிலே மூழ்கிக்கிடந்தது . 


கரை 


இளங்கோ 


27 


பரத -2 : இப்போதுகூட உச்சிவேளையில் படகில் போகும் 

போது , அரண்மனையும் கடைத்தெருவும் பெரிய பெரிய 
மாளிகைகளும் 

எல்லாம் கடலின் 

டலின் அடியில் தெரி 


கின்றன . 


பரத -3 : ஆமாம் அடிகள் ! கடலில் அலைகள் ஓய்ந்து 

அமைதியாக இருக்கும்போது படகிலிருந்து பார்த்தால் 
பெரிய பெரிய கட்டிடங்கள் தெரிகின்றன . 

நான் 
பார்த்திருக்கிறேன் . 
பரத -1 : பட்டினப்பாக்கத்திலும் எவ்வளவோ அழிந்து 

விட்டன . 


பரத -3 : எங்கள் வீடுகள் எல்லாம் முழுகிவிட்டன . 
பரத -2 : உடைமை எல்லாவற்றையும் அப்படி அப்படியே 

விட்டுவிட்டு மனைவி மக்கள் எல்லோரும் நெடுந்தொலைவு 

கடந்து மேற்கே போய்விட்டார்கள் . 
பரத -1 : எத்தனையோ பேர் கடலில் மறைந்து போய்விட் 

டார்கள் . 


பரத -3 : குடும்பம் குடும்பமாக மாண்டுவிட்டார்கள். 
பரத -2 : ஊரே அல்லோல கல்லோலப் பட்டுவிட்டது . 
பரத -3 : பழைய மனிதர்கள் பலரை இன்னும் பார்க்க 

முடியவில்லை . 
பரத -1 : எங்கேயாவது போய்க் குடியேறி யிருக்கிறார் 
களோ ? கடலின் கொந்தளிப்புக்கு 

இரையாகிவிட் 
டார்களோ ? தெரியவில்லை. 
பரத -2 : பழைய வாழ்க்கை அடியோடு போச்சு ! 
பர த -3 : காவிரிப்பூம்பட்டினத்தின் பேரும் பெருமையும் 

சீரும் சிறப்பும் எல்லாம் போச்சு ! 


28 


இளங்கோ 


பரத -1 : கண்ணகி அம்மா ஊரைவிட்டுப் புறப்பட்டார் 

களே அன்றைக்கே எல்லாம் போச்சு ! 
இளங்கோ : கண்ணகி உங்களுக்குத் தெரியுமா ? பார்த் 

திருக்கிறீர்களா ? 
பரத - 1- : எனக்கும் தெரியும் . பார்த்திருக்கிறேன் . எங் 

கள் மாமன் ( பரத - 3 ஐச் சுட்டிக் காட்டி ) இவனுக்கு 
அந்த அம்மா குழந்தையாக இருந்த காலம் முதல் 

கொண்டே தெரியுமாம் . 
பரத -3 : ஆமாம் அடிகள் ! மாநாய்கர் வீட்டுக்கு நானும் 

என் மனைவியும் அடிக்கடி போய்வருவது உண்டு . 
கடல்வேட்டையில் ஒன்றும் கிடைக்காதபோது அந்த 
வீட்டின் வாசலில் போய் நிற்போம் . வள்ளல் அவர் 
வாரிக் கொடுப்பார் . அதனால் , எங்கள் மீன்வேட்டை 
யில் எப்போதாவது முத்துச் சிப்பி கிடைத்தால் , என் 
மனைவி அதைக் கண்ணகிக்குக் கொடுக்க வேண்டும் 

எடுத்து வைத்துக்கொள்வாள் . இரண் 
டொரு முறை நானே போய்க் கண்ணகியின் கையில் 
முத்து ஒன்று இரண்டு கொடுத்துவந்திருக்கிறேன் . 
அந்த அம்மா அப்போது ஐந்து ஆறு வயசு உள்ள 
குழந்தை . பச்சை முத்து என்றால் குழந்தைக்கு நிரம்ப 

ஆசை . 
பரத -1 : சோழ மன்னர் அரண்மனையிலே கூட அவ்வளவு 

செல்வமாக எந்தக் குழந்தையும் வளரவில்லையாம் . 

அப்படி வளர்த்தார்களாம் அந்தக் குழந்தையை . 
இளங்கோ : இருக்கலாம் . 
பரத -3 : நானே கண்ணாரப் பார்த்தது தானே அடிகள் . 

தங்கப் பதுமை போல வளர்ந்தது குழந்தை . கோவல 
அய்யாவுக்குக் கொடுத்தபிறகும் சீரும் செல்வமுமாக 
வாழ்ந்தார்கள் எங்கள் தாய் . 


என்று 


இளங்கோ 


29 


பரத -2 : புகுந்த வீடும் பெரிய குடும்பம் தான் அடிகள் ! 
இளங்கோ : அப்படித்தான் கேள்விப்பட் டிருக்கிறேன் . 
யாத -2 : இந்தப் பட்டினத்திலேயே சோழ வேந்தர் குடும் 

பம் முதலாவது என்றால் , மாசாத்துவான் குடும்பம் 
தான் அதற்கு அடுத்தபடி ; அவ்வளவு பெரிய குடும் 
பம் அடிகள் ! 


பரத -3 : ஆனால் , கோவல அய்யா வேறுவகையாக மாறின 

பிறகு தான் , எங்கள் தாய் கண்ணகியைக் கண்ணால் 

பார்க்க முடியவில்லை . 
பரத -1 : அப்போது போய்ப் பார்த்திருக்கிறாயா ? மாமா ! 
பர த -3 : பார்த்திருக்கிறேன் ; ஒரே ஒரு முறை தான் . அப் 

போது அந்த அம்மா வீட்டைவிட்டு வெளியே வரு 
வதே இல்லை . எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று 
வீட்டின் எதிரே பகல் எல்லாம் காத்திருந்தேன் . 
கடைசியில் மனம் இரங்கி என்னைப் பார்க்க வந்தார் 
கள் , பார்த்தேன் . எனக்கு அழுகை வந்துவிட்டது . 
( கண்ணீர் கலங்குகிறான் . ) பொன் பூத்த கொடி போல் 
இருந்த எங்கள் தாய் , உடம்பில் ஒரு சின்ன நகையும் 
இல்லாமல் , காலில் சிலம்பும் இல்லாமல் , கண்ணில் 
மையும் தீட்டாமல் , நெற்றியில் திலகமும் இல்லாமல் , 
கூந்தலில் மலரும் சூடாமல் , வாடி இளைத்து என் 
கண்ணெதிரே வந்து நின்றார்கள் . நான் ஒன்றும் 
பேச முடியாமல் அழுதுகொண்டே திரும்பிவந்துவிட் 
டேன் . ( கண்ணைத் துடைக்கிறான் . இளங்கோவடிகள் 

அமைதியாகக் கேட்டுக்கொண் டிருக்கிறார் . ) 
பரத -2 : கோவல அய்யாவின் மேல் ஒரு குற்றமும் சொல்ல 

முடியாது . பொல்லாத காலம் அடிகள் ! 


30 


இளங்கோ 


பரத -1 : தெரியாதவர்கள் மாதவிக்குக் கொடுத்துக் 

கொடுத்தே செல்வம் எல்லாம் அழித்துவிட்டதாகச் 
சொல்வார்கள் . 


பரத -2 : அது பொய் , அடிகள் ! நாங்கள் எல்லாரும் கண் 

ணாரப் பார்த்திருக்கிறோம் . வந்தவர்களுக்கு , கேட்டவர் 
களுக்கு , எல்லார்க்கும் இல்லை என்னாமல் வாரி வாரிக் 

கொடுத்தே செல்வத்தை அழித்தார் அவர் . 
பர த -1 : பக்கத்து நாட்டிலே பாரி என்று ஒரு வள்ளல் 

இருந்ததாகச் சொல்வார்கள் . கோவல அய்யா 
நாங்கள் கண்ணாரக் கண்ட வள்ளல் . மற்றவர்கள் 
பொன்னையும் பொருளையும் தான் கொடுப்பார்கள் . 
கோவல அய்யா உயிரையும் கொடுக்கிற வள்ளல் . 
மா தவியிடம் மனம் வெறுத்து வீட்டுக்குப் போய்க் 
கொண்டிருந்தாராம் ; அப்போது வழியில் எங்கள் 
சிற்றப்பன் பார்த்துக் கை நீட்டினானாம் . இரண்டு 
காசு எடுத்துக் கொடுத்துவிட்டுத்தான் அப்பால் 
போனாராம் . ஆனால் அப்போது முகம் ஏதோ கலக்க 
மாக இருந்ததாம் ; தெளிவு இல்லையாம் . சிற்றப்பன் 

என்னிடம் வந்து சொன்னான் . 
பரத -2 : ஏன் ? அன்றைக்கு - மணிமேகலைக்குப் பெயர் 

வைத்தாரே அன்றைக்கு - நாம் எல்லாம் அங்கே 
போய்ப் பார்க்கவில்லையா ? அவரும் மாதவியுமாக 
ருந்து பொன்னை வாரி வாரி வழங்கினார்களே ! 
அப்படிக் கொடுத்துக் கொடுத்தே அழித்தார் அந்த 

அய்யா ! 
பரத -1 : செல்வத்தைப் பறிக்கவேண்டும் என்ற எண்ணம் 

இருந்தால் , அப்படி வாரி வாரி வந்தவர்களுக்குக் 
கொடுக்க மாதவிக்கு மனம் வருமா ? கோவல அய்யா 


இளங்கோ 


31 


கொடுத்தால் , அதைப் பார்த்துக்கொண்டிருக்கத்தான் 

மா தவிக்கு மனம் வருமா ? 
பரத -2 : அந்த மாதவி அம்மா நினைத்திருந்தால் , பட் 

டினத்திலிருந்த அத்தனை பணக்காரரையும் விர 
லாலே ஆட்டி.வைத்திருக்கலாம் . அப்படிப்பட்ட 
வர்கள் , மதுரையில் நடந்ததைக் கேட்டதும் , என்ன 
செய்தார்கள் , பார்த்தாயா ? தானும் துறவியானார்கள் ; 
தன் வயிற்றில் பிறந்த கட்டழகியையும் மொட்டை 
அடித்து ஒரு பகலில் துறவி ஆக்கிவிட்டார்களே ! 

யாருக்கு வரும் இந்தத் துணிவு ! 
பரத -1 : அய்யய்யோ ! 
அய்யய்யோ ! அவர்களைப் பற்றித் 

பற்றித் தவறாக 
நினைத்தாலும் ஒரு சொல் பழியாகச் சொன்னாலும் 
தின்னச் சோறு கிடைக்காமல் போய்விடும் . உத்தமி , 
உத்தமி ! எல்லாம் எங்கள் கெட்ட காலம் ; இந்தப் 
பட்டினத்தின் கெட்ட காலம் ! அவர்களின் மனம் 
மாறிப் போச்சு ; வாழ்க்கை மாறிப் போச்சு ; கடலின் 
கொந்தளிப்பும் இப்படி ஆச்சு ; எங்கள் பட்டினமும் 

போச்சு . 
பரத -3 : ஏல ! நமக்குப் பொழுது ஆகுதே ! 
பரத -2 : ஆமாம் அடிகள் ! எங்களுக்கு விடைகொடுங்கள் . 

வணக்கம் . 
பரத -1 ) 

வணக்கம் அடிகள் ! 
பரத -3 | அடிகள் ! வணக்கம் . 
[ இளங்கோவடிகள் வாய்திறந்து ஒன்றும் கூறாமல் கையை 

உயர்த்தி அசைத்து விடை தருகிறார் . ] 


காட்சி : 5 


[ காவிரிப்பூம்பட்டினம் . மரம் செறிந்த சாலையை அடுத்துள்ள ஒரு 

சத்திரம் . இளங்கோவடிகள் “ அடும்புகாள் அன்னங்காள் நம்மை 
மறந்தாரை நாம்மறக்க மாட்டேமால் என்ற அடியை மூன்று 
நான்கு முறை சொல்லிக்கொண்டே அங்கே வந்து நிற்கிறார் . 
பிறகு அங்குள்ள புழுதியை மேலாடையால் விலக்கி , அந்த 
ஆடையை விரித்து அதன்மேல் அமர்ந்து சிறிதுநேரம் கண் 
மூடிக் கிடக்கிறார் . தம் கையில் உள்ள மூட்டையையே தலை 
யணையாக வைத்துப் படுக்கிறார் . சிறிது நேரத்தில் , முன் 
வஞ்சிநகர்ப் பூங்காவில் பேசிக்கொண்டிருந்த துறவிகள் அங்கே 
வந்து சேர்கின்றனர் . யாரோ படுத்திருப்பதை ஐந்தவித்தா 
னடிகள் பார்க்கின்றார் . வேறு புறமாகப் போய்ப் படுக்க 
லாம் என்ஈறு அப்பால் செல்கின்றார் . மற்றத் துறவிகள் இரு 
வரும் தொடர்கின்றனர் .) 


துறவி -1 : ( ஐந்தவித்தானடிகளை நோக்கி ) என்ன உற்றுப் பார்த் 

தீர்கள் அந்தத் துறவியை ? 
ஐந்தவித் : குணவாயில்கோட்டத்தில் அந்த இளங்கோ 

படுத்திருக்கும் போது இப்படித் தான் நீண்ட நெடுங் 

கோலமாக இருக்கும் . அதை நினைத்துப் பார்த்தேன் . 
துறவி -2 : ( சிறிது அச்சத்தோடு ) ஒருகால் அவர் தானோ ? 
துறவி -1 : ( அடக்கத்தோடு ) அருகே 

சென்று 

பார்த்து 
வரட்டுமா ? 


33 


இளங்கோ 


சுக . 


ஐந்தவித் : வேண்டா ; பேசாமல் படுக்கை போடுங்கள் . 
நான் 

சொல்கிறேன் . அந்த அரண்மனைத் துறவி 
யாவது , இங்கே வருவதாவது , சேரவேந்தன் அவரைத் 
தனியே அனுப்புவதாவது , அரண்மனையின் 
போகங்களை விட்டு அவர் இவ்வளவு தொலைவு நடந்து 
வருவாரா ? 

கனவா ? இப்படி ஒரு பாழடைந்த 
சத்திரத்தின் மூலையில் திக்கற்றுப் படுப்பாரா ? பைத் 
தியமா ? நாம் தான் ஏழைகள் . இப்படி , ஊர்சுற்றி 
எளிய வாழ்க்கை வாழ்கிறோம் . அவருக்கு என்ன ? 

அவர் ஏன் இங்கே வரப்போகிறார் ? 
துறவி -1 : ஒருகால் , தாம் சிலப்பதிகாரத்தில் எழுதியவை 

உண்மையா என்று அங்கங்கே கேட்டறிந்து தெளிவ 

தற்காக வரக்கூடும் அல்லவா ? 
ஐந்தவித் : ஒன்றும் பார்க்காமல் கேட்காமலே குணவாயில் 

கோட்டத்து மூலையில் இருந்தபடியே கோவலன் 
கண்ணகி மாதவி எல்லாரையும் பற்றி எழுதி முடித்து 
விட்டாரே . அவருக்கு உண்மையைப் பற்றிக் கவலை 
என்ன ? ஒருகாலும் வரமாட்டார் . அவரோடு நெடுங் 
காலம் பழகிய நான் சொல்கிறேன் , கேளுங்கள் .. 
பேசாமல் உறங்குங்கள் . 
( படுக்கத் தொடங்குகிறார்கள் . ஐந்தவித்தானடிகளும் இரண் 

டாம் துறவியும் உடனே படுக்கின்றனர் . முதல் துறவி 
மட்டும் விரிப்பின் மேல் சிறிதுநேரம் கண்மூடி அமைதி 
யாய் இருந்தபிறகு படுக்கின்றார் . ) 


துறவி -1 : அடிகள் எழுதியதில் 

உண்மை இல்லாமற் 
போகவில்லை . நூலைப் படித்தபோது மாதவியைப் 
பற்றிப் பொய் புனைந்திருக்கிறார் என்றே நானும் கருதி 
னேன் . ஆனால் இந்தச் சிற்றூரில் மாதவியைக் கண் 
ணால் கண்டவர்களும் பேசிப் பழகியவர்களும் பலர் 


34 


இளங்கோ 


உள்ளனர் . அவர்களைக் கேட்டுப் பல உண்மைகளைத் 
தெரிந்து கொண்டேன் . 


ஐந்தவித் : என்ன சொல்கிறார்கள் ? அந்த அடிகள் எழு 

தியவை எல்லாம் உண்மை என்று சொல்கிறார்களா ? 
துறவி -1 : அப்படி அல்ல . அவர்கள் சொல்வதைக் கேட்டு 

எண்ணிப் பார்த்தால் , மாதவியைப் பற்றி அடிகள் 

எழுதியவை பொருத்தமாக உள்ளன . 
ஐந்தவித் : நான் நம்பவில்லை . வேசி வேசி தான் . கோவலன் 

வேசிப் பித்தன் தான் . 
துறவி -2 : மன்னிக்க வேண்டும் அடிகள் ! யானும் கேட் 

டுப் பார்த்தேன் . கோவலனைப் பற்றி எல்லோரும் 
நல்லபடியே சொல்கிறார்கள் . வள்ளல் என்றும் , 
இரக்கம் மிக்கவன் என்றும் , தீமை அறியாதவன் 

என்றுமே சொல்கிறார்கள் . 
ஐந்தவித் : அது போகட்டும் . புகார்க் காண்டத்தில் மாத 

வியின் ஆடல் பாடல் அழகு அணிகலன் இவற்றை 
வருணித்திருக்கிறாரே , அதைப் பற்றி என்ன சொல்கி 

றீர்கள் . 
துறவி -1 : மிகமிக அழகாக , காவியச்சுவையோடு பொருந்த 

அமைந்திருக்கிறது . 
ஐந்தவித் : அதைக் கேட்கவில்லை . பெண்ணின்பம் அறியாத 

வர் இளங்கோ என்று சொல்கிறார்களே ; அறியா தவ 

ராக இருந்தால் அப்படி விரிவாக எழுத முடியுமா ? 
துறவி -1 : அப்படி ஒன்றும் சிற்றின்பப் பகுதி அங்கே இல் 

லையே . லீலைகள் , சில அங்கங்களின் விளக்கங்கள் ஒன் 
றும் இல்லையே . இதைவிடத் தூய்மையாக ஒரு காவியம் 
எழுத முடியுமா ? வடமொழியில் தான் உள்ளதா ? 


இளங்கோ 


35 


கணககான 


ஐந்தவித் : அப்படியா நினைக்கிறீர்கள் ? 
துறவி -1 : சிலப்பதிகாரத்தைப் படித்தால் குணவாயில் அடி 

கள் தூய ஒழுக்கம் உள்ளவர் என்பது தான் விளங்கும் . 
ஐந்தவித் : நான் நேர்மாறாக நினைக்கின்றேனே ! 
துறவி -1 : வேறு யாரேனும் மாதவியைப் பற்றி எழுதி 
யிருந்தால் , கணிகையர்வீட்டையே 

ஓவியமாக்கிக் 
காட்டியிருப்பாரே ; அங்கங்களைப் பற்றி நூற்றுக் 
கணக்கான அடிகளும் லீலைகளைப் பற்றி ஆயிரக் 

அடிகளும் எழுதிக் காமரசம் ததும்பச் 
செய்திருப்பார்களே ! அவற்றிற்கு இடம் உள்ள காவி 
யத்தில் தூய காதலும் விழுமிய கலையும் மட்டுமே 
விளங்குமாறு 

எழுதிய பெருமையைப் பாராட்ட 
வேண்டாவா ? 
ஐந்தவித் : அணிந்த அணிகலன்களை ஒன்று விடாமல் 

கூறியிருக்கிறாரே . 
துறவி -1 : அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர் ,, தம் 

தாயின் அணிகலன்களைப் பார்த்திருப்பார் ; உடன் 

பிறந்தாளின் அணிகலன்களைப் பார்த்திருப்பார் . 
ஐந்தவித் : வாளா உங்களைக் கேட்டுப்பார்த்தேன் . 
துறவி -1 : பெண் வகையில் அவர்மேல் உங்களுக்கு ஐயமா ? 
ஐந்தவித் : எனக்கு ஒன்றும் தெரியாது . நூலைப் பார்த்து 

அப்படிக் கருதினேன் . 
துறவி -1 : அதற்கு இடமே இல்லை என்று தான் நான் கருது 
கிறேன் . அடிகள் ! 

( இரண்டாம் துறவியைத் தட்டி ) 
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ? 
ஐந்தவித் : அவர் சுழுத்திநிலைக்குப் போய்விட்டார் . அதோ 

குறட்டை விடுகிறாரே , கேட்கவில்லையா ? 


36 


இளங்கோ 


துறவி -1 : உறங்கட்டும் ; களைப்பு என்ன செய்வார் ! 
ஐந்தவித் : இன்னொன்று . நாம் எல்லாம் சேரநாடு , பாண் 

டியநாடு , சோழநாடு என்று தானே பேசுகிறோம் . தமிழ் 
நாடு என்று யாரும் சொல்வதும் இல்லை , கருதுவதும் 
இல்லையே . பெரும்பாலும் மற்ற நூல்களிலும் அப்படித் 

தானே உள்ளது . 
துறவி -1 : ஆமாம் அடிகள் ! 
ஐந்தவித் : அவர் மட்டும் ஏன் அடிக்கடி தமிழ்நாடு , தமிழகம் 

என்று குறிப்பிடுகிறார் . தமிழ் என்றால் ஒரு மொழி 
தானே ? அவர் நூலில் தமிழ்நாடு என்னும் பொருளி 
லேயே தமிழ் தமிழ் என்று பல இடங்களில் குறிக்கி 
றாரே ! தமிழ்நாடு என்று ஒரு நாடும் ஓர் ஆட்சியும் 

இல்லையே . இல்லா ததை ஏன் குறிப்பிடவேண்டும் ? 
துறவி -1 : மூவேந்தரும் ஒன்றுபட்டால் அப்படி ஆகலாம் 

அல்லவா ? 
ஐந்தவித் : ஏன் ஒன்றுபட வேண்டும் ? ஆக முடியுமா ? 
துறவி -1 : நாட்டின் நன்மை கருதி- . 
ஐந்தவித் : ஒருகாலும் ஆக முடியாது . உலகம் தோன்றிய 

நாள் முதல் மூன்று தனி மரபுகள் , மூன்று தனி நாடு 

கள் , மூன்று தனி ஆட்சி- எப்படி ஒன்று ஆகமுடியும் ? 
துறவி -1 : ஐம்பத்தாறு தேசமாய் , ஐம்பத்தாறு அரசர் 

ஆண்ட வடநாட்டை மௌரிய வம்சத்தினர் ஒற்று 

மைப்படுத்தி ஒருகுடைக்கீழ்க் கொண்டுவரவில்லையா ? 
ஐந்தவித் : இருந்தாலும் தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் தம் 
தம் மானத்தை விட்டு , தம் தம் உரிமையை 

உரிமையை விட்டு , 
ஒன்றுபட முடியாது . 
துறவி -1 : தனி மானத்திற்காகவும் தனி உரிமைக்காகவும் 

இவர்கள் போராடுவார்களானால் , இறுதியில் இந்தத் 


இளங்கோ 


37 


தமிழ்நாடு இவர்களின் ஆட்சியில் இருப்பதும் போய் 
விடும் . தமிழ்நாட்டைத் தமிழர் ஆள வழி இல்லா 
மல் , வடவர் ஆட்சியின்கீழ் விட்டுவிடும் நிலைமை வந் 
தாலும் வந்துவிடும் . இதை நன்கு எண்ணித்தான் , 
அடிகள் மூன்று நாடுகளையும் ஒருங்கே கூறுகிறார் ; 
கயல் புலி வில் மூன்று கொடிகளையும் ஒருங்கே கூறு 
கிறார் ; பிளவோ பிரிவோ வேறுபாடோ அந்த நூலில் 

காணவே முடியாது . 
ஐந்தவித் : ( கொட்டாவி விட்டுக்கொண்டே ) அது மட்டும் 

உண்மை தான் . அடிகளின் மனத்தில் தம் அண்ணன் 
தம் சேரநாடு என்ற பற்று எள்ளளவும் இல்லாமல் 
பொதுவாக , நடுநிலையாக எழுதியுள்ளார் . 

அதை 
மட்டும் மறுக்க முடியாது . சரி , உறக்கம் வருகிறது . 
உறங்கலாம் . 
( இரண்டாம் துறவியின் குறட்டை ஒலி நன்றாகக் கேட் 

கிறது . சிறிது நேரத்தில் ஒற்றன் ஒருவன் அங்கே வந்து 
துறவிகள் மூவரும் உறங்குவதைப் பார்க்கின்றான் . 
அணுகிச் சென்று முகங்களை நோக்குகின்றான் . அப்பால் 
செல்கின்றான் . 

இளங்கோவடிகள் உறங்குமிடத்தை 
அணுகிச் சென்று அவருடைய முகத்தை உற்றுப் பார்க் 
கின்றான் . சுட்டுவிரலை அசைத்து , ஏதோ கண்டுபிடித்த 
வன் போல் மகிழ்கின்றான் . 

முதலியவற்றைக் 
கவனிக்கின்றான் . இளங்கோவடிகள் அப்போது கனவு 
கண்டு வாய்வெருவுகின் றார் ; ‘ நம்மை மறந்தாரை நாம் 
மறக்க மாட்டேமால் 

அவருடைய 
வாய் மெல்லச் சொல்கிறது . ஒற்றன் சிறிது நகர்ந்து 
வந்து மெல்ல உட்காருகின்றான் . அடிகள் புரண்டு படுக் 
கின்றார் . ஒற்றனும் மெல்லப் படுத்துக் கவனிக்கின்றான் . ) 


உடை 


என்ற 


அடியை 


3 - இள . 


காட்சி : 6 


( மதுரைமா நகரம் ; மேற்குக் கோபுர வாயில் ; இளங்கோவடிகள் 

அங்கு வருகின்றார் ; ஒற்றனும் பின்தொடர்ந்தபடி தொலைவில் 
வருகின்றான் . அடிகள் வாயிலை அணுகியதும் நிமிர்ந்து நோக்கு 
கின்றார் . அங்கு உள்ள கொற்றவைகோயிலைப் பார்க்கின்றார் . 
அங்குச் சிதறிக் கிடக்கும் பல வளையல் துண்டுகளை எடுத்துப் 
பார்க்கின்றார் . போவார் வருவார் அங்கு வளையல் உடைத்துச் 
செல்வதைச் சடங்காக்கி யிருப்பதை உணர்கின்றார் . மீண்டும் 
வாயிலை நோக்குகின்றார் . கீழ்த்திசை வாயில் கணவனொடு 
புகுந்தேன் , மேல்திசை வாயில் வறியேன் பெயர்கு 

என்ற 
அடிகளை மெல்லச் சொல்கின்றார் ; பிறகு பெருமூச்சு விட்டு அந்த 
அடிச் 

களையே சிறிது உரக்கச் சொல்கின்றார் ; மறுபடியும் சிறிது 
பொறுத்து , அந்த அடிகளையே , மெல்லச் சொல்கின்றார் ; உருகி 
நிற்கின்றார் . பிறகு மேற்கு வாயிலைக் கடந்து செல்லத் தொடங்கு 
கின்றார் . ஒற்றன் அவர் எதிரே சென்று தடுப்பது போல் 
நிற்கின்றான் . ) 


ஒற்றன் : வணக்கம் அடிகள் ! 
இளங்கோ : ஏன் வழிமறிக்கின்றாய் ? 
ஒற்றன் : 

பாண்டியர் அரசவைக்கு நீங்கள் வந்துபோக 
வேண்டும் . 
இளங்கோ : ஆணையா ? அழைப்பா ? 
ஒற்றன் : அரசரின் ஆணை . 
இளங்கோ : வர இயலாது என்று சொல் . 
( ஒற்றன் உடனே கையைத் தட்ட , வீரர் மூவர் வந்து அடி 

களுக்கு விலங்கு இட்டு அழைத்துச் செல்கின்றனர் . ) 


காட்சி : 7 


[ மதுரைமா நகர் ; பாண்டியன் அவை ; பாண்டியன் வெற்றிவேற் 

செழியன் வீற்றிருக்கின்றான் ; அமைச்சரும் புலவரும் தானைத் 
தலைவரும் பிறரும் குழுமியுள்ளனர் ; வீரர் மூவர் இளங்கோவடி 
களை விலங்கிட்டவாறு அழைத்துவந்து பாண்டியன் முன் 
நிறுத்துகின்றனர் . அங்குள்ள புலவர்கள் மட்டும் எழுந்து 
வணக்கம் கூறுகின்றனர் . ] 


பாண்டியன் : அடிகளே ! வருக . வீரர்காள் ! தளை களை 

யுங்கள் . ( வீரர்கள் அடிகளின் கையில் இட்ட விலங்கை 
அகற்றுகின்றனர் . ) அடிகளே ! அமர்க . 
[ இளங்கோவடிகள் சினம் இன்றி அமைதியாக அமர்கின்றார் . 

அமைச்சரும் புலவரும் அச்சத்தோடு அவரையே உற்று 

நோக்குகின்றனர் . ] 
பாண்டியன் : காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து நம் ஒற்றன் 

உம்மைத் தொடர்ந்து வந்தான் . செய்திகள் அனைத்தும் 
அறிவோம் . மூன்று நாட்களாக மதுரை நகரில் சுற்றிப் 
பார்த்து வருகின்றீர் . அரண்மனைப் பக்கம் வந்து எம் 
மைக் காண உமக்குமனம் இல்லை . ( தலை அசைக்கின் 
றான் . ) அதிலிருந்தே மனப்பான்மை நன்கு விளங்கு 

பாண்டியர் மரபின்மேல் உமக்கு உள்ள 
வெறுப்பு நன்கு விளங்குகின்றது . அதனால் தான் எம் 
தந்தை செய்த சிறு தவறு உலகெல்லாம் அறியுமாறு 
ஒரு காவியம் எழுதித் தூற்ற மனம் கொண்டீர் . 
இன்னும் என்ன செய்யப்போகின்றீர் ? 


கின்றது . 


4 ) 


இளங்கோ 


காக 


இளங்கோ : ( அமர்ந்தவாறே , அமைதியாக , படபடப்பு இன்றி ) 

சேரன் தம்பி என்ற முறையில் யான் மதுரைமா 
நகர்க்கு வரவில்லை ; சிலம்பு இசைத்த பாவலன் என்ற 
முறையிலும் இங்கு வரவில்லை ; துறவி என்ற முறை 
யில் வந்தேன் . சுற்றிப் பார்த்தேன் ; அதனால் தான் 

அரண்மனைக்கு வந்து உம்மைக் காணவில்லை . 
பாண்டியன் : அடுத்த குற்றச்சாட்டு ... 
இளங்கோ : பாண்டியர் மரபைப் பழித்துத் தூற்றுவதற் 

யான் சிலப்பதிகாரம் எழுதியதாகக் கூறினீர் .. 
என் நோக்கம் அது அல்ல . கற்பின் பெருமையை 
கற்புடைய நங்கையின் தவத்தின் சிறப்பை - அறத்தின் 
ஆற்றலை விளக்குவதே என் நோக்கம் . உம் தந்தை 
செய்த தவறு 

என்ன என்பதைப் பலர் வாயிலாகக் 
கேட்டறிந்தே அதைக் குறித்துள்ளேன் . அதையும் 
நன்கு ஆராய்ந்து , நடுநிலையில் நின்று , என் தந்தை 
செய்ததுபோலவே கருதி உணர்ந்து எழுதியுள்ளேன் . 
உம் தந்தையின் பெருமையும் பாண்டியர் மரபின் 
பெருமையும் விளங்கும் வகையிலேயே எழுதியுள் 
ளேன் . வளையாச் செங்கோலை வல்வினை வளைத்தது 

குறிப்பிட்டுள்ளேன் . பாண்டியர் 
மதுரைக்காண்டத்தில் பல இடங்களில் 

போற்றி 
யுள்ளேன் . வஞ்சிக்காண்டத்தில் கந்துகவரியிலும் 
வள்ளைப் 

பாட்டிலும் பாண்டியர்மரபுக்கு உயர்வு 
அமைத்துள்ளேன் . மூவேந்தர் , 

கொடி 
எங்கெங்கும் விடாமல் குறிப்பிட்டுள்ளேன் . 
பாண்டியர் மரபுக்குப் பழி நேராமல் எழுதவேண்டும் 
என்பதே என் நெஞ்சில் எந்நாளும் இருந்துவந்தது . 
இயன்றவரையில் நடுநிலையில் நின்று எழுதினேன் . 
ஒன்று கூறுகிறேன் : கண்ணகியின் வாழ்வை யான் 
காவியம் ஆக்காமல் விட்டிருக்கலாம் . ஆனால் மக்களின் 


என்று 


மரபை 


மூன்று 


என 


இளங்கோ 


41 


மனத்தைக் கவர்ந்த வாழ்வு அது . எங்கேனும் என் 
றேனும் பிறக்கும் புலவர் ஒருவரின் உள்ளத்தை அது 
தொட்டே தீரும் . அக்காலத்தில் அவர் காவியமாக்கப் 
பகுந்தால் , உண்மை பல மறைந்து , திரிபு பல புகுந்து 
விடும் . அப்போது காவியச் சுவை கருதிப் பாண்டியர் 
மரபை முற்றிலும் பழித்துத் தூற்றி எழுதினும் எழு 
தக்கூடும் என்ற அச்சம் என் உள்ளத்தே தோன்று 
கின்றது . மீண்டும் கூறுகின்றேன் . யான் நடுநிலை 
பிறழாமல் எழுதியுள்ளேன் . பிறப்பால் , யான் சேரன் 
தம்பி ; சேரநாட்டான் ; ஆயினும் என் உள்ளத்தே 
சேரநாட்டின் மேல் தனிப்பற்று இல்லை ; மற்ற நாட்டின் 
மேல் வெறுப்பும் இல்லை . என் உள்ளத்தே என் 
அன்புக்கு உரிய தாய் விளங்கும் நாடு , மூன்று பகுதியும் 
சேர்ந்த தமிழ்நாடு , தமிழகம் ஒன்று தான் . 


பாண்டியன் : எம் மரபைப் பழிக்கு இடமாக்கினீர் என்று 

யாம் அஞ்சவில்லை . அதனால் உம்மைத் தளையிட 
வில்லை . ஆனால் , எம் தந்தையைப் பழித்து எழுதிய 
ஒருவர் எம் தலைநகரிலேயே மூன்று நாள் திரிந்தும் 
வாளா விட்டோம் என்ற பழிக்கு அஞ்சினோம் . எம் 
மரபைப் பழித்தவரைத் தடுத்துக் கேட்கும் ஆண்மை 
உண்டு என்று இன்று உலகிற்குக் காட்டினோம் . இது 
போதும் . இனி நீர் போகலாம் . போவதற்குமுன் சில 
சொல்கின்றோம் . எங்கள் மரபு சங்கம் வைத்துத் தமிழ் 
வளர்த்த மரபு ; ஆதலின் தமிழ்மொழி வாழும்வரை 
யில் பாண்டியர் பெருமை வாழும் என்பதை உணர்வீ 

உம்முடைய ஒரு நூல் எம் மரபை மாசுபடுத்த 
முடியாது . 


ராக . 


இளங்கோ : பட்ட மாசைத் துடைத்துத் துலக்குவதே 

என் நூல் . 


42 


இளங்கோ 


பாண்டியன் : பாண்டியர் இருநிலம் பொது எனப் பொறாத 

மானம் உடையவர் என்பதை அறிவீர் . அறிந்திருந் 
தும் எம் தந்தைக்கோ பாண்டியர் மரபுக்கோ உங்கள் 

நூலில் தனிச் சிறப்பும் உயர்வும் தரவில்லையே ! 
இளங்கோ : மூவேந்தருள் எவர்க்கும் யான் தனிச்சிறப்பும் 

உயர்வும் தரவில்லை . செங்குட்டுவனுக்கும் தரவில்லை ; 

சேரர்மரபுக்கும் தரவில்லை . 
பாண்டியன் : பாண்டியர் மரபுக்குத் தனிச் சிறப்புத் தந்து 

போற்றா தவர் பாண்டிய நாட்டின் எல்லைக்குள் கால் 
வைப்பதே குற்றம் . ( அழுத்தமாக ) அத்தகையவர் பாண் 

டிய நாட்டிற்கே பகைவர் . உணர்வீர் . 
இளங்கோ : அரசே ! மூவேந்தரும் தனித்தனிச் சிறப்பும் 

உயர்வும் நாடினால் , பொதுவான தமிழகம் என்ன 

ஆவது ! 
பாண்டியன் : அதுபற்றி உமக்குக் கவலை ஏன் ? 
இளங்கோ : அதுபற்றித்தான் எனக்குக் கவலை . 
பாண்டியன் : ஏன் ? 
இளங்கோ : மூவேந்தர் மரபுகள் விளங்குவதற்காகத் தமி 

ழும் தமிழ்நாடும் தோன்றவில்லை . தமிழும் தமிழ் 
நாடும் விளங்கவேண்டும் என்பதற்காகவே மூவேந்தர் 
மரபுகள் தோன்றின . ஆகவே இந்த வேந்தர் மரபு 
களை விடத் தமிழும் தமிழ்நாடும் நீடு வாழ வேண்டும் 
என்பதே 

என் கவலை . 
பாண்டியன் : ( எள்ளும் குறிப்போடு ) தமிழ்நாடு ! தமிழகம் ! 

எங்கிருந்து கற்றீர் இந்தத் தொடர்களை ? பாண்டிய 
நாடு சோழநாடு சேரநாடு என்று பிரித்துத் தனித் 
தனியே சொல்லுக . இல்லாத ஒன்றைச் சொல்லி 
மயக்காதீர் . 


இளங்கோ 


43 


ளங்கோ : மயக்கவில்லை அரசே ! 
பாண்டியன் : ஓ ஓ ! நீரே மயங்குகின் றீரோ ? 
இளங்கோ : மயங்கவும் இல்லை அரசே ! 
பாண்டியன் : ஓ ! கனவு காண்கின்றீரோ ? 
இளங்கோ : ஆம் அரசே ! கனவு காண்கின்றேன் . ஒரு 

காலத்தில் என் கனவு நனவு ஆகும் என்றும் நம்பு 

கின்றேன் . 
பாண்டியன் : என்ன சொன்னீர் ? 
இளங்கோ : தமிழகம் ஒரு காலத்தில் ஒன்றுபடும் என்று- . 
பாண்டியன் : அந்நிலையில் பாண்டியன் தலைமை மறைய , 

சேரனே வடவேங்கடம் முதல் தென்குமரிவரையில் 

ஆள்வான் என்ற கனவா ? 
இளங்கோ : இல்லை அரசே ! சிறிது பொறுமை வேண்டும் 

அரசே ! 
பாண்டியன் : பொறுக்கத் தகாதது கூறினீர் . மூவேந்தர் 

மரபுகளுள் இரண்டு மரபுகள் அழியாமல் தமிழகம் 
ஒன்றுபடுமோ ? வேறு எப்படி முடியும் ? முன்பின் 

முரண்படப் பேசி மயக்குகின்றீரோ ? 
இளங்கோ : தமிழகம் எப்படியேனும் ஒன்றுபடாவிட்டால் , 

மூன்று மரபும் அழிய நேரும் அரசே ! 
பாண்டியன் : (சீற்றத்துடன் எழுந்து ) என்ன கூறினீர் ? 

மூவேந்தர் மரபும் அழியும் என , பாண்டியர் மரபும் 
அழியும் எனக் கூறினீர் ! என்ன துணிவு ! என்ன 
கொடிய குற்றம் ! தென்னவன் காவல் அழிவதா ? அழி 
வா ! அந்தக் காவியம் எழுதியது பெருங்குற்றம் அல்ல ; 
இதுவே பெருங்குற்றம் . இந்த ஒரு சொல் சொன்ன 
தற்காக 

காக உம் நாவை எம் வாளால் துணித்திருக்க 


44 


இளங்கோ 


வேண்டும் . உம் துறவுக் கோலம் கண்டு தயங்கினேன் . 
[ அமைச்சரும் புலவரும் அஞ்சி நடுங்குகின்றனர் ; அரசன் 

சிறிது சீற்றம் தணிந்து அமர்கின்றான் .] 
இளங்கோ : ( அஞ்சாமல் , அமைதியுடன் ) அரசே ! என் நோக் 

கத்தை உணர்ந்தருள்வீர் என்று விரிவாக எடுத் 
துரைத்தேன் . இல்லையேல் முதலிலிருந்தே வாளா 
வாய்மூடிக் கிடந்திருப்பேன் . யான் கூறுவது எல்லாம் , 
தமிழகம் இனியும் பிளந்தும் பிரிந்தும் சிதைதல் 
ஆகாது என்பது . மூன்று பிரிவுகளுக்கு இடம் கொடுத் 
தால் முப்பது பிரிவுகள் வாழும் ; முந்நூ று பிளவுகள் 
வளரும் . தமிழகம் மேன்மேலும் குறுகும் ; எல்லை 
குறுகிக் குறுகிச் சிறு நாடு ஆகும் . பிறர் ஆட்சிக்கு 
உட்பட்டு அல்லலுறும் . தமிழ் என்ற மொழியும் தமிழர் 
என்ற இனமும் மறையும் நிலைமைக்கு இடமாகுமே என 

அஞ்சினேன் . இதைத் தான் கூற முனைந்தேன் . 
பாண்டியன் : போதும் உம் பேச்சு . இனி வாய் திறவாதீர் . 

இன்னும் அறுபது நாழிகைக்குள் பாண்டியநாட்டு 
எல்லையை விட்டு நீங்கிட வேண்டும் . இல்லையேல் எங் 
கிருந்தும் எம் நாட்டு மக்கள் உம்மை வாளா விடார் . 
எம் மரபைப் பழித்த உம் நூல் இனி இந்நாட்டில் 
வாழாதவாறு யாம் செய்ய முடியும் ; செய்வோம் . உம் 
பெயரும் இந்நாட்டார் அறியாதவாறு செய்ய முடியும் ; 
செய்வோம் . உம் நூலும் மறையும் ; உம் பெயரும் மறை 
யும் . காண்பீர் . இனி ஒரு நொடியும் இங்கு நிற்றல் 
ஆகாது . அகல்வீர் . 

: ( எழுந்து நின்று பொறுமையோடும் உருக்கத்துட 
னும் ) தமிழக வேந்தே ! தமிழகத் தலைவரே ! பான் 
இப்போதே உடனே அகல்வேன் . அறுபது நாழிகைக் 
குள் பாண்டி நாட்டு எல்லையைக் கடந்து செல்வேன் . 


இளங்கோ 


45 


அச்சத்தால் அல்ல , அன்பால் , அருளால் . என் நூல் 
மறையட்டும் ; என் பெயரும் மறையட்டும் . அவை 
பற்றிக் கவலை இல்லை . யானும் போகிறேன் ; மறை 
கிறேன் . யாக்கை நிலை இல்லாதது . போய் மறைவதே 
இதன் பெற்றி . ஆனால் , அருமைத் தமிழ் மறையாமல் 
வாழ மனம் கொள்வீர் ; அருமைத் தமிழகம் மறையா 
மல் விளங்க மனம் கொள்வீர் . சிலப்பதிகாரம் என்று 
ஒன்று இருந்ததாக நினைவும் இல்லாமல் மறக்கப்படும் 
காலம் வரட்டும் ; ஆயின் தமிழகம் என்ற ஒன்று 
மறக்கப்படாதிருந்தால் போதும் . தமிழ்மொழி மறக் 
கப்படாதிருந்தால் போதும் . அதற்காக வேண்டு 
கிறேன் . தமிழரே ! தமிழகத் தலைவரே ! தனிச் சிறப்பு , 
தனிப் புகழ் , தனி மானம் இவற்றை நாடாதீர் ; 
தேடாதீர் . தமிழை , தமிழகத்தை நாடுவீர் , தேடுவீர் . 
பொறாமை வேண்டா ; அதனால் விளையும் பிளவும் 
பிரிவும் வேண்டா ; அவை அனைத்தும் தமிழ்க்கும் தமி 
ழகத்திற்கும் இடையூறுகள் ; நலிவு செய்யும் நோய் 
கள் . ஆதலின் , தமிழகத் தலைவரே ! தமிழரே ! ஒன்று 
படுவீர் ; தமிழ் வாழ , தமிழகம் விளங்க , ஒன்றுபடுவீர் . 
யான் போகிறேன் ; 

போகிறேன் ; மறைகிறேன் ; தமிழ் போகா 
திருக்க , தமிழகம் மறையாதிருக்க , தமிழரே ! வேண்டு 
வது ஒன்றுதான் ; அது தான் ஒற்றுமை , ஒற்றுமை , 
ஒற்றுமை 
( போய்க்கொண்டே இருக்கின்றார் . ஒற்றுமை ஒற்றுமை 

என்ற குரல்மட்டும் கேட்கின்றது . ] 


திலகவதியார் 


பாடும் குரல் 


பாட்டு 


புகழனார் தமக்குரிமைப் பொருவில்குலக் குடியின்கண் 
மகிழவரு மணம்புணர்ந்த மாதினியார் மணிவயிற்றில் 
நிகழுமலர்ச் செங்கமல நிரையிதழின் அகவயினில் 
திகழவரும் திருஅனைய திலகவதியார் பிறந்தார் . 


தம்பியார் உளராக வேண்டும்என வைத்த தயா 
உம்பர் உலகு அணையஉறு நிலைவிலக்க உயிர்தாங்கி 
அம்பொன்மணி நூல்தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள்தாங்கி 
இம்பர்மனைத் தவம்புரிந்து திலகவதி யார் இருந்தார் . 


காட்சி : 1 


[திலகவதியார் வீடு . அவருடன் நெருங்கிப் பழகும் பூங்கொடி 
வந்து அன்புடன் பேசி ஆறுதல் கூறுகிறாள் . ] 
பூங்கொடி : அம்மா திலகவதி ! உன் கவலை துயரம் எல் 

லாம் உணர்கிறேன் , ஆனாலும் 


48 


திலகவதியார் 


திலகவதி : ( பெருமூச்சு விட்டு ) யார் எவ்வளவு உணர்ந் 

தாலும் என்ன செய்ய முடியும் அம்மா ? நான் வந்த 
வழி . நான் பட்டுத் தீர வேண்டும் . இந்த வயதில் 

எனக்கு ஈசன் இப்படி- ( கலக்கம் .)) 
பூங் : திலகவதி ! இப்படித் துயரப்பட்டுக் கலங்காதே . 

யார் என்ன செய்ய முடியும் ? எப்படியாவது நீதான் 

உன் மனத்தைத் தேற்றிக்கொள்ள வேண்டும் . 
தில : . 

அது தான் முடியவில்லை அம்மா . நான் ஒரு பாவி . 
என்னையும் தம்பியையும் விட்டுவிட்டு - இந்தச் சின்ன 
வயதில் திக்கில்லாமல் விட்டுவிட்டு -- அப்பாவும் அம்மா 

வும் ஒருவர்பின் ஒருவராகப் போய்விட்டார்களே . 
பூங் : திரும்பத் திரும்ப அதையே நினைத்து நினைத்துக் 

கலங்குவதால் பயன் என்ன அம்மா ? 
தில : நான் எப்படி மறப்பேன் ? போன மாதம் வரையில் 

குடும்பவேலை என்றால் என்ன என்று தெரியாதபடி 
என்னை வளர்த்து வந்தார்கள் . திடீரென்று இப்படிப் 
பிரிந்து போய்விட்டார்களே ! 


பூங் : நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது . தம்பி 

மிகவும் சிறியவன் . 
தில : அவனை நான் எப்படிக் காப்பாற்றப் போகிறேனோ, 

தெரியவில்லை . அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை . 
இரவில் எதையாவது நினைத்துக்கொண்டு தூக்கத் 
தில் எழும்போது- அம்மா அம்மா என்று அலறிக் 

கொண்டு அழுகிறான் . 
பூங் : அய்யோ ! இன்னும் அம்மா இருப்பதாகவே நினைக் 

கிறது அவனுடைய மனம் . 
தில : பூங்கொடி ! ( அமைதி ) 


திலகவதியார் 


49 


பூங் : என்ன திலகவதி ? ஏன் அப்படிக் கண்ணீர் விடு 

கிறாய் ? 
தில : , தம்பியின் முகத்தில் அடிக்கடி ஏக்கம் இருக்கிறது . 

அவனைச் செல்வக் குழந்தையாக என் பெற்றோர்கள் 
வளர்த்தார்கள் . இப்போது அவன் முகத்தில் ஏக்கம் 

காணும்போதெல்லாம்.- 
பூங் : இப்படிக் கலங்காதே திலகவதி . 
தில : தம்பியின் முகத்தைப் பார்க்கும்போதெல்லாம் என் 

நெஞ்சம் உடைந்துபோகிறது அம்மா . என் கண் 

ணீரை நிறுத்த முடியவில்லை அம்மா . 
பூங் : கலங்காதே அம்மா . 
தில : இன்று காலையில் அவனுக்கு உணவு இட்டபோது 

அவன் முகத்தைப் பார்த்ததும் என்ன என்னவோ 
நினைவுகள் வந்துவிட்டன . என் கண்ணீரை அவன் 
பார்த்தால் அழுது கலங்குவானே என்று ஒன்றும் 

பேசாமல் தோட்டத்திற்குப் போய்விட்டேன் . 
பூங் : , 

நீயே இப்படிக் கலங்கினால் , தம்பியை எப்படித் 
தேற்ற முடியும் அம்மா ? இனிமேல் அப்படிச் செய் 
யாதே . 

உன்னைவிட இளமனம் உள்ள அவனுக்குத் 
துயரம் தோன்றா தபடி காப்பாற்ற வேண்டியது உன் 

கடமை அல்லவா ? 
தில : ஆமாம் பூங்கொடி . தெரிகிறது . என்ன செய்வேன் ? 
பூங் : உன் மனத்தை முன்னே தேற்றிக்கொள்ள வேண் 

டும் . 
தில : என் மனம் கேட்கவில்லையே . நான் என்ன செய் 

வேன் ? இன்னும் ஆறுவாரம் முடியவில்லையே . என்னை 
யும் தம்பியையும் பக்கத்தில் உட்காரவைத்து எங்கள் 
அம்மா சோறு இட்டுப் பசி தீர்த்தாளே போன 


50 


திலகவதியார் 


கடமையை 


மாதத்தில் . அந்த அன்னையின் கை அன்போடு சோறு 
இட்ட நாள் மாறிவிட்டதே . தம்பிக்கு நான் சோறு 
இடும் காலம் இப்படி வரும் என்று எதிர்பார்க்க 

வில்லையே . 
பூங் : இப்படி எதை எதையோ எண்ணாதே திலகவதி . 
தில : எப்படி அம்மா எண்ணாமல் இருப்பேன் ? 
பூங் : திலகவதி ! ஒருவகையில் உன் பெற்றோர் உனக்குச் 
செய்யவேண்டிய முக்கியமான 

முடித்து 
விட்டுப் போனார்கள் என்றே சொல்ல வேண்டும் . 
தில : எதைச் சொல்கிறாய் அம்மா ? 
பூங் : கடவுள் இந்த அளவிற்காவது கருணை செய்தார் 

என்று ஆறுதல் அடைய வேண்டும் அம்மா . நீ 
நினைக்கிறபடி பெற்றோர் உன்னைத் திக்கற்றவளாய் 
விட்டுவிட்டுப் போகவில்லை . உன் வாழ்க்கைக்குத் 
துணைதேடி , இன்னார் உன் கணவர் என்று ஏற்பாடு 

செய்துவிட்டுப் போனார்கள் அல்லவா ? 
தில : ( பெருமூச்சு- அமைதி ) 
பூங் : திருமணம் செய்யவில்லையே தவிர , மணம் பேசி 

இசைந்துவிட்டார்கள் அல்லவா ? அதுவே முக்கால் 
பகுதித் திருமணம் நிறைவேறியது போல் தானே ? 

அவர் எப்போது வருவார் அம்மா ? 
தில : எனக்குத் தெரியாது , பூங்கொடி . 
பூங் : இப்போது எங்கே இருக்கிறார் ? 
தில : அரசருடைய ஆணையால் போர்க்களத்துக்குப் போன 

வர் இன்னும் அங்கேயே இருக்கிறாராம் . 
பூங் : அப்படியானால் , இன்னும் போர் முடியவில்லை என்று 

சொல் . 


திலகவதியார் 


51 


தில : அப்படித்தான் தெரிகிறது . 
பூங் : போர் முடிந்ததும் , விரைவில் திரும்பி வருவார் . வந் 

ததும் உனக்குத் திருமணம் நடக்கும் . அதன் பிறகு , 
உன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது . தம்பி 
யும் சில ஆண்டுகளில் வளர்ந்து பெரியவனாகிவிட்டால் , 
அவனுக்கு ஒரு குடும்பம் ஏற்பட்டுவிட்டால் , பிறகு 
எல்லாம் நல்லபடி நடக்கும் அம்மா -- வீணாகக் கலங் 

காதே . 
தில : பூங்கொடி ! அதோ தம்பி வருகிறான் . இந்தப் பேச்சு 

அவன் செவியில் விழவேண்டா . அம்மாவைப் பற்றி 

யார் என்ன பேசினாலும் அவன் முகமே மாறிவிடுகிறது . 
பூங் : அய்யோ ! அவன் மனம் என்ன என்ன எண்ணி 

ஏங்குகிறதோ ? 
தில : மெல்லப் பேசு . 
மரு : அக்கா ! 
தில : எங்கே போய் வந்தாய் தம்பி ? பசிக்கிறதா ? சாப்பிடு 

கிறாயா ? 
மரு : சாப்பிடுவேன் . இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் .. 

பூங்கொடி அக்கா இப்போது தான் வந்தார்களா ? 
பூங் : நான் முன்னமேயே வந்தேன் தம்பி , உன்னைத்தான் 

காணோம் . எங்கே போய் வந்தாய் ? 
மரு : கோயில் பூந்தோட்டம் பக்கமாகப் போய் வந்தேன் . 

அங்கே கோயில் மண்டபத்தில் வெளியூர்த் துறவிகள் 
இருவர் வந்திருந்தார்கள் . அவர்கள் பேசியதைக் 

கேட்டுக்கொண் டிருந்தேன் . 
தில : துறவிகளா ? எந்த நாட்டார் ? எந்த ஊரார் ? 
மரு : மதுரைப் பக்கத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் , 


52 


திலகவதியார் 


ஏதோ 


தில : நம் ஊரில் தங்கியிருக்கப் போகிறார்களா ? ஏதாவது 

நல்ல நூல் பற்றிப் பேசப் போகிறார்களா ? 
மரு : இல்லை அக்கா . அவர்கள் சிதம்பரத்துக்கு வந்து , 

அங்கிருந்து காஞ்சிக்குப் போகிறார்கள் . வழியில் நம் 

ஊரில் ஒருநாள் தங்கி இளைப்பாறுகிறார்கள் . 
தில : அவர்கள் 

பேசிக்கொண் டிருந்ததாகச் 
சொன்னாயே ! 
மரு : அவர்களுக்குள் பேசிக்கொண் டிருந்தார்கள் . ஆனா 

லும் கேட்கக் கேட்க அறிவுக்கு விருந்தாக இருந்தது . 
பூங் : எதைப் பற்றி ? 
மரு : திருக்குறளைப் பற்றிப் பேசினார்கள் . 
பூங் : திருக்குறள் உனக்குத் தெரியுமே தம்பி ! நீ நன்றாகப் 

படித்திருப்பதாகத் திலகவதி சொன்னாளே ! 
மரு : இருந்தாலும் , ஒவ்வொரு குறளையும் அவர்கள் ஆழ 

மாகச் சிந்தனை செய்து சொல்லும் கருத்துக்கள் 

எவ்வளவு அழகாக இருக்கின்றன ! 
தில : அப்படியா தம்பி ! 
மரு : ஆமாம் அக்கா ! கேள்வியால் தோட்கப்படாத செவி 

என்று திருவள்ளுவர் சொன்னது பெரிய உண்மை . 
நாம் எவ்வளவோ கேட்டுத் தெரிந்துகொள்ள வேண்டி 

யிருக்கிறது . 
பூங் : இன்னும் யார்யார்வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ? 
மரு : நானும் பக்கத்துத் தெரு மாணவர்கள் சிலரும் 

கேட்டுக்கொண் டிருந்தோம் . வடநாட்டிற்கு யாத்திரை 
யாகப் போய்த் திரும்பியவர்கள் மூன்று பேர் மண்டபத் 
தில் தங்கியிருந்தார்கள் . அவர்களும் எங்களோடு 
இருந்து கேட்டுக்கொண் டிருந்தார்கள் . 


திலகவதியார் 


53 


என்று 


பூங் : வடநாட்டில் நம் அரசர் நடத்தும் போரைப் பற்றி 

அவர்கள் ஏதாவது சொன்னார்களா ? 
மரு : சொன்னார்கள் . 
பூங் : என்ன சொன்னார்கள் தம்பி ? 
மரு : தமிழர்படை வீரத்தோடு போர் செய்கிறதாம் . 

வெற்றி நமக்குத்தானாம் . விரைவிலேயே போர் முடிந்து 
விடுமாம் . கலிப்பகையார் கலிப்பகையார் 
அத்தான் பெயரைப் பெருமையோடு சொல்லிப் புகழ் 
கிறார்கள் . அவரால் தான் 

வரால் தான் நம் அரசர்க்கு வெற்றி 
என்று பாராட்டுகிறார்கள் . அவர் நம் அத்தான் என் 

பதை நான் ஒருவர்க்கும் சொல்லவில்லை . 
பூங் : கடவுள் காப்பாற்ற வேண்டும் . இனிக் குடும்பத் 

துக்கு அவர் தான் தெய்வம் போல . அவர் வெற்றி 
மாலை சூடித் திரும்பிவந்து உங்களைக் காக்கவேண்டும் . 
சரி , திலகவதி ! நேரம் ஆய்விட்டது . நான் சென்று 

வரட்டுமா ? 
தில : போய்வா பூங்கோதை ! ( பூங்கோதை போகிறார் . ) 
( சோக இசை- திலகவதியார் வீடு- வெளியூரிலிருந்து ஒருவன் 

ஓலை கொண்டுவந்து கதவைத் தட்டுகிறான் . ) 
வந்தவன் : ( கதவைத் தட்டிக்கொண்டே ) பார் அம்மா 

வீட்டிலே ? 
தில : (உள்ளே இருந்து குரல் கொடுத்து ) யார் அய்யா ? எந்த 

ஊர் ? 


வந்த : வெளியூர் அம்மா . இது தானே புகழனார் வீடு ? 
தில : ( கதவைத் திறந்து ) ஆமாம் , என்ன செய்தி ? 
( அப்போது மருணீக்கியார் வெளியே போயிருந்து திரும்பி 

வருகிறார் . ) 


4 - இள . 


54 


திலகவதியார் 


து ? 


என் 


வந்த : இழவோலை அம்மா . 
மரு : ( அதைக் கையில் வாங்கியபடி திடுக்கிட்டு ) என்ன 

எங்கே ? எந்த ஊரிலே ? ( வாங்கிப் படிக்கிறார் .) 

திருவாமூர் புகழனாரின் மக்களுக்குத் தெரிவிக்கும் துயரச் 
செய்தியாவது : எங்கள் கொடிய வினையின் பயனால் எங்கள் 
அருமை 

மகன் கலிப்பகை போர்க்களத்தில் விழுப்புண் பட்டு 
மாண்டதாக அரசரிடமிருந்து செய்தி வந்தது . எங்கள் குடும்பம் 
கதிகலங்கி .... 
தில : ஆ 

தெய்வமே ! தெய்வமே ! முடிந்ததா 
வாழ்க்கை ! தெய்வமே ! ( மூர்ச்சையாகிருர் . ) 
மரு : அய்யோ ! அக்கா , அக்கா ! இப்படியா ஆக வேண் 

டும் ? அக்கா அக்கா ! 
தில : ( சிறிது நேரம் கழித்து , ஆழ்ந்த குரலில் ) தம்பி ! 
மரு : ( அலறிய நிலையில் ) அக்கா ! 
தில : தம்பி ! அழாதே . 
மரு : எனக்குச் சொல்கிறாயே , அக்கா . 


தில : இனி நான் அழவேண்டியதில்லை . தம்பி ! என் 

வாழ்க்கை முடிந்தது . 
மரு : அய்யய்யோ ! அப்படிச் சொல்லாதே அக்கா . 
தில : அம்மாவை அனுப்பிவைத்தார்களே , அது போல் 

என்னையும் அனுப்பிவிடு தம்பி ! 
மரு : 

அக்கா ! அப்படிச் சொல்லாதே , வேண்டா , 
வேண்டா. 
தில : இனி நான் வாழ மாட்டேன் , தம்பி . 
மரு : 

உன் வாயால் சொல்ல வேண்டா , சொல்லாதே . 


. 


திலகவதியார் 


55 


தில : நான் வாழக்கூடாது தம்பி ! என்னால் முடியாது . 

அவருடன் போய்ச் சேர்வேன் , போய்விடுவேன் . 
மரு : அய்யோ ! என்னைக் கைவிட்டுவிட்டா ? 
தில : அவரிடம் என்உயிர் போய்ச் சேர வேண்டும் . 
மரு : என் கதி என்ன அக்கா ? எனக்கு வேறு யார் இருக் 

கிறார்கள் ? நான் மட்டும் இந்த உலகத்தில் ஏன் வாழ 

வேண்டும் ? அம்மா ! அம்மா ! 
தில : ( அமைதி . பெருமூச்சு ) தம்பி ! 
மரு : அம்மாவுக்குப்பின் - நீ தான் .......... 
தில : தம்பி ! ( கலக்கம் . துயரம் . ) 


* 


காட்சி : 2 


[ தெரு . தெருவில் உள்ளவர் இருவர் பேசிக்கொள்கிறார்கள் . ] 


ஆள் 1 : 

என்ன அங்கே ? ஏதோ குழப்பமான ஒலி கேட் 
கிறதே . அந்த வீடு எப்போதும் அமைதியாய் இருக்கும் 

வீடு அல்லவா ? 
ஆள் 2 : எங்கே ? புகழனார் வீட்டிலா ? 
ஆள் 1 : ஆமாம் . என்ன குழப்பம் ? 
ஆள் 2 : அய்யோ பாவம் ! அந்தத் துயரக்கதையை ஏன் 

கேட்கிறாய் . 
ஆள் 1 : அது தான் தெரியுமே . மக்கள் இருவரையும் 

திக்கில்லாமல் விட்டுவிட்டு அவர்கள் மாண்டு போனார் 

கள் . அதற்கு இப்போது என்ன ? 
ஆள் 2 : பட்ட காலிலே படும் , கெட்ட குடியே கெடும் 


என்று 


ஆள் 1 : 

என்ன அய்யா அது ? வேறே ஏதாவது ? 
ஆள் 2 : அது தான் அய்யா கொடுமை ! தெய்வத்திற்குக் 

கருணையே இல்லை போல் தெரிகிறது . அந்தப் பெண் 
ணுக்குப் பெற்றோர் இருக்கும்போதே திருமணத்துக் 

குப் பேசி முடித்துவிட்டார்கள் அல்லவா ? 
ஆள் 1 : ஆமாம் , ஆமாம் . 


திலகவதியார் 


57 


ள் 2 : அந்த மணமகன் இறந்துவிட்டதாகச் செய்தி 

வந்திருக்கிறதாம் . 
ஆள் 1 : 

என்ன ? என்ன ? என்ன அய்யா ? 
ஆள் 2 : வடக்கே நம் அரசர் நடத்தும் போருக்குப் போய் 

இருந்தார் 
ஆள் 1 : 

அது தெரியும் அய்யா ? வந்த செய்தி உண்மை 
யானதா ? யார் சொன்னது ? என்ன அய்யா அது ? 
ஆள் 2 : இந்த உலகத்தில் என்ன என்னவோ நடக்கிறது 

அய்யா ! 


ஆள் 1 : கொடுமை , கொடுமை ! எனக்கு அந்த ஆளே 

தெரியுமே . பார்த்திருக்கிறேன் . பேசியிருக்கிறேன் . 
கலிப்பகையார் என்று அவர் பெயரைச் சொன்னால் , 

யமனும் நடுங்குவானே ! அய்யோ ! 
ஆள் 2 : கொடுமை , கொடுமை ! 
ஆள் 1 : 

என்ன கொடுமை அய்யா ! தந்தையும் தாயும் 
இறந்து இன்னும் இரண்டு மாதம் முடியவில்லை .. 
இதற்குள் வரப்போகிற மாப்பிள்ளையும் இப்படி - 
( அப்போது வழியில் போய்க்கொண் டிருந்த பூங்கொடி அந்தப் 

பேச்சைக் கேட்டுத் திடுக்கிடுகிறாள் .] 
பூங் : என்ன அய்யா அது ? யாரைப் பற்றிப் பேசுகிறீர்கள் ? 
ஆள் 1 : அதோ அந்தப் புகழனார் வீட்டில் மரணச் செய்தி 

வந்திருக்கிறதாம் அம்மா , 
பூங் : என்ன ? மரணச் செய்தியா ? அதனால் தான் அவ் 

வளவு பேர் கூடியிருக்கிறார்களா ? 
ஆள் 1 : பெற்றோர் இருந்தபோதே பெண்ணுக்குத் திரு 

மணம் பேசி 


58 


திலகவதியார் 


பூங் : ( பரபரப்போடு ) ஆமாம் . அது தெரியும் . 
ஆள் 1 : அந்த மாப்பிள்ளை போர்க்களத்தில் மடிந்து போய் 

விட்டாராம் . 


பூங் : அய்யோ திலகவதி ! ( அலறியபடியே ஓடுகிறாள் . ) 


காட்சி : 3 


[திலகவதியார் வீடு . பூங்கொடி ஆறுதல் கூற வந்து பேசுதல் . ) 


பூங் : திலகவதி ! 1 
தில : ( பெருமூச்சு . அமைதி ) 
பூங் : திலகவதி ! 


தில : 


என்ன ? 


பூங் : என்ன திலகவதி ! சித்திரம் போல் இப்படி இருக் 

கிறாயே . இப்படி இருந்தால் --- 
தில : இனிமேல் எனக்குக் கவலை என்ன அம்மா இருக் 

கிறது ? 
பூங் : என்ன , இப்படிப் பேசுகிறாயே ? 
தில : என்ன பூங்கொடி ? 
பூங் : நேற்று ஓடி வந்து உன்னைப் பார்த்தேன் . அழுத 

கோலத்தில் கிடந்த உன்னோடு பேச வாய்வரவில்லை . 
நானும் அழுது கலங்கினேன் . இப்போது உனக்கு 
என்ன சொல்வது என்று தெரியவில்லை அம்மா . 


தில : 


என்ன அம்மா செய்வது ? 
நீ எப்படி ஆறுதல் அடையப் போகிறாய் ? 


பூங் : 


60 


திலகவதியார் 


தில : வருவது வரட்டும் அம்மா . 
பூங் : என்னால் நினைக்கவும் முடியவில்லையே . ( அமைதி ) 

இப்படி மூலையிலே உட்கார்ந்திருந்தால் - ( திலகவதி 

பேசவில்லை ) தம்பி எங்கே அம்மா ? 
தில : வெளியே போயிருக்கிறான் . 
பூங் : சரியாகப் பேசவும் மாட்டேன் என்கிறாயே , திலகவதி ! 
தில : என்ன பேசுவது ? 
பூங் : கலங்காதே அம்மா . 
தில : பூங்கொடி ! நான் ஏன் கலங்கப் போகிறேன் ? துயரத் 

தில் கால்வைக்கும் போது தான் கலக்கம் , துன்பம் 
எல்லாம் . துயரத்தின் 

எல்லையைக் கண்டபிறகு 
ஒன்றும் இல்லை அம்மா . எனக்கு இனி வரவேண் 

டியது என்ன இருக்கிறது ? 
பூங் : அப்படி மனம் சோர்ந்து போகாதே அம்மா . 
தில : சோர்வு ஏது , பூங்கொடி ? என் வாழ்க்கை முடிந்து 


விட்டது . 


பூங் : அய்யய்யோ ! அப்படி எல்லாம் நினைக்காதே . 
தில : வேறு எப்படி நினைக்க வேண்டும் ? எனக்குத் 

திருமணம் என்று அவரைப்பற்றிப் பேசி முடிவு செய்த 
போதே நான் 

அவருடைய பொருளாகிவிட்டேன் . 
தந்தையும் தாயும் இறந்த பிறகு , எனக்கு அவர் தான் 
ஒரு பற்றாக இருந்தார் . அவர் வாழ்க்கை முடிந்த 

போதே என் வாழ்க்கையும் முடிந்தது தான் . 
பூங் : என்ன திலகவதி இப்படிப் பேசுகிறாயே ! 
தில : அப்போதே என் உயிர் உடலைவிட்டுப் போயிருக்க 
வேண்டும் . அது தான் நான் செய்த முடிவு . 

தவறி 
விட்டது தம்பியால் . 


திலகவதியார் 


61 


பூங் : வேண்டா 

வேண்டா வேண்டா அம்மா ! அப்படியெல்லாம் 
சொல்லாதே . 
தில : என் முடிவை 

என் துணிவை - தம்பியின் கண்ணீர் 
மாற்றிவிட்டது . தம்பியின் அலறல் மாற்றிவிட்டது . 
இல்லையானால் என் ஆவி அவரிடம் சென்று கலங் 

திருக்கும் . - எனக்கு ஏன் இனி வாழ்க்கை ? 
பூங் : தம்பியின் வாழ்க்கையைப் பார் அம்மா . அவனுக்கு 

இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள் ? நீ 
அப்படித் துணிந்தால் , அவன் அதன் பிறகு வாழ 

மாட்டான் அம்மா . 
தில : அதை நினைத்துத்தான் இன்னும் உயிரோடு வாழ் 

கிறேன் . இல்லையானால் ... 
பூங் : திலகவதி ! இனிமேல் அந்த எண்ணமே வேண்டா 

அம்மா . 
தில : தெய்வமே ! என் வாழ்க்கையில் இதுவும் ஒரு சோத 

னையா ? வாழ்க்கை முடிந்த பிறகும் உயிர்விட உரிமை 
இல்லாமல் என்னைப் படைத்துவிட்டாயே ! 


காட்சி : 4 


[திருவாமூரில் ஒரு வீட்டுத் திண்ணை . சிலர் பேசிக்கொண் 

டிருக்கிறார்கள் . ] 


ஆள் 1 : என்ன அய்யா , நம் ஊர்க்கு ஏதோ நல்ல காலம் 

போலத் தோன்றுகிறதே ! 
ஆள் 2 : என்ன அது ? எதை நினைத்துச் சொல்கிறாய் ? 
ஆள் 1 : எந்தப் பக்கம் பார்த்தாலும் அறச்சாலைகள் , எந்த 

வழியில் பார்த்தாலும் தண்ணீர்ப் பந்தல்கள் , புதிய 
புதிய சோலைகள் , குளங்கள் , வருவார் போவார்க்கும் 
ஏழைகளுக்கும் உணவும் உதவியும் . நம் ஊர்க்கு 
எவ்வளவு சிறப்பான பேர் , தெரியுமா ? இந்தத் திரு 
வாமூர் ஏற்பட்டு இவ்வளவு பெருமை இதுவரை 
கண்டதில்லையே . வெளியூர்களிலெல்லாம் இப்போது 

நம் ஊரைப் பற்றியே புகழ்ந்து பேசுகிறார்கள் . 
ஆள் 2 : 

ஊருக்கா இந்தப் பெருமை எல்லாம் ? இல்லை , 
இல்லை . எல்லாம் அந்த மருணீக்கியார்க்குத்தான் . 
ஆள் 1 : அதைத்தான் சொல் . வேறு 

சொல் . வேறு எந்த ஊரில் 
இப்படிச் செய்கிறார்கள் ? 
ஆள் 2 : அது உண்மை தான் . புகழனார் சேர்த்து வைத்த 

செல்வத்தை எல்லாம் வாரி வாரி வழங்குகிறார் வள்ளல் 
போல . அடஅட ! இந்த மனம் நம் நாட்டு அரசர்க்கும் 


திலகவதியார் 


63 


வராது அய்யா . கவலை இல்லாமல் அறங்கள் செய்தது 

செய்தபடியே செல்வத்தை எல்லாம் கரைத்துவிட்டார் . 
ஆள் 3 : ( அப்போதுதான் அந்தத் திண்ணைக்கு வந்து உட்கார்ந்த 

பேச்சில் கலந்துகொள்கிறார் . ) யாரைப் பற்றிப் பேசு 
கிறீர்கள் ? செல்வத்தை எல்லாம் கரைத்துவிட்டதாகச் 
சொன்னீர்களே ! 


படி 


ஆள் 1 : நம் ஊரில் மருணீக்கியார் இருக்கிறாரே அவரைப் 

பற்றித்தான் . 
ஆள் 3 : ஓஓ ! அந்த உத்தமரைப் பற்றியா ? அது ஒரு 

தனிக் குடும்பம் அய்யா . தந்தை தாய் மகன் மகள் 

எல்லாம் தனி வகையான மனிதர்கள் . 
ஆள் 1 : சந்தேகமே இல்லை . இந்தச் சின்ன வயதிலேயே 

இவ்வளவு சிறந்த அறங்கள் செய்கிறாரே . 
ஆள் 3 : அந்தக் குடும்பத்துக்கு வந்த துன்பம் வேறொரு 

குடும்பத்துக்கு வந்திருந்தால் இருந்த இடம் தெரியா 

மல் எல்லாம் அழிந்துபோயிருக்கும் . 
ஆள் 2 : இந்தப் புகழனாரின் குடும்பத்துக்கு நாளுக்கு நாள் 

புகழ் ஒளிவிட்டு வளர்கிறது . 
ஆள் -3 : நெருப்பில் செத்தை விழுந்தால் , ஒரு நொடியில் 

எரிந்து சாம்பலாகும் . அந்த நெருப்பில் பொன்னை 
இட்டால் , திருவள்ளுவர் சொன்னது போல் , சுடச்சுட 

ஒளிவீசும் , மேன்மேலும் ஒளிமிகும் அய்யா ! 
ஆள் -2 : ஆமாம் . உண்மை தான் . துன்பங்கள் ஒன்றன்பின் 

ஒன்றாக அடுத்தடுத்து விடாமல் வந்துகொண் டிருந் 

தன் . 
ஆள் - 3 : இதை எண்ணிப்பார் அய்யா ! திலகவதி என்ற 

அந்தப் பெண்ணுக்கு இப்படிச் சொல்வதற்கும் 


64 


திலகவதியார் 


நாக்குக் கூசுகிறது , அவ்வளவு உத்தமியாக உயர்ந்து 
விட்டார் அந்த அம்மா- திருமணம் ஆகவில்லை. பெண் 
கொடுப்பதாகப் பேச்சு முடிவாகியிருந்தது . அவ்வளவு 
தான் . அந்த ஆள் போர்க்களத்தில் இறந்துவிட்டார் 
என்றால் , கணவனை இழந்த கற்புடைமனைவி போலவே , 
இளமையும் அழகும் துறந்துவிட்டாரே அந்த உத்தமி . 

எண்ணிப் பார்க்க முடியுமா , இதை வேறு குடும்பத்தில் ? 
ஆள் -1 : உனக்குத் தெரியுமா அய்யா ! போர்க்களத்திலிருந்து 

செய்தி வந்தவுடன் , அந்த அம்மா தானும் அப்போதே 
உயிரைவிடத் துணிந்துவிட்டாளாம் . 

கடைசியில் 
தம்பி அழுது வேண்டிக்கொண்டதால் தான் , உயி 

ரோடு வாழ்கிறாராம் . பார்த்தாயா , அய்யா ! 
ஆள் -2 : அக்காவுக்கு ஏற்ற தம்பி அய்யா . அந்த அம்மா 

உயிரைத் துரும்பாக மதிப்பது போலவே , மருணீக்கி 
யாரும் செல்வத்தை ஒரு பொருளாக மதிக்காமல் 

இவ்வாறு செலவழித்து அறங்கள் செய்திருக்கிறார் . 
ஆள் -3 : மருணீக்கியாரின் மனமே மாறிவிட்டது, தெரியுமா ? 

உலகத்தில் அவர்க்கு எதன்மேலும் பற்றே இல்லை . 
குடும்ப வாழ்க்கை , செல்வம் தேடுதல் எல்லாவற்றை 

யுமே வெறுத்துவிட்டார் . 
ஆள் -2 : அப்படியானால் , திருமணம் ? 
ஆள் -3 : அவர் துறவியே ஆய்விட்டார் என்று சொல்ல 

வேண்டும் அய்யா ! அந்த வீட்டில் இப்போது அவர் 
இல்லை , தெரியுமா . அக்காவைத் தனியாக வீட்டில் 
விட்டுவிட்டுப் பாடலிபுத்திரம் போய்விட்டார் . ஆனால் 
அக்காவுக்கு அந்த வகையில் ஒரு குறை தான் என்று 
சொல்கிறார்கள் . பிறந்த சமயநெறியை விட்டுவிட்டு , 
அங்கே வேறு சமயத்தாருடன் பழகிக் கெட்டுப் போகி 


திலகவதியார் 


65 


றாரே என்று அந்த அம்மா வருந்துவதாகச் சொல் 

கிறார்கள் . 
ஆள் -1 : உத்தமர்கள் எங்கே போனாலும் யாருடன் பழ 

கினாலும் கெட மாட்டார்கள் அய்யா . 
ஆள் -2 : இந்தச் சிறுவயதிலேயே இவ்வளவு தான தருமம் 

செய்யும் மனம் உடையவர் ஒருகாலும் கெட்டுப்போக 
மாட்டார் . பாடலிபுத்திரத்திலும் நல்ல பெயரும் 
புகழும் பெற்று விளங்குவார் . இன்னும் கொஞ்ச 

காலம் பொறுத்துப்பார் , தெரியும் . 
ஆள் -3 : உண்மைதான் . மாணிக்கம் எங்கே போனாலும் 

தன் ஒளியை வீசிக்கொண்டே இருக்கும் . ஆனாலும் , 
தனக்காகவே உயிர் வாழ்கின்ற அக்காவைத் தனியாக 

விட்டுவிட்டு , வெளியூர்க்குப்போய் வாழ்வது என்றால் ... 
ஆள் -1 : அங்கே பெரிய அறிஞர்களோடும் துறவிகளோடும் 

பழகிக் கலைகளில் தேர்ந்தவராக விளங்க வேண்டும் 

என்ற ஆசை இருக்கலாம் . 
ஆள் -3 : எல்லாம் வீண் ஆசை . தனக்காகவே வாழ்கிற 

தமக்கையைத் தனியே விட்டுவிட்டு , பேரும் புகழும் 
பெற வேண்டுமா ? 


ஆள் -1 : நேற்று யாரோ சொன்னார்கள் , அந்த அம்மாவும் 

வெளியூர்க்குப் போகப் போவதாக . 


ஆள் -2 : தம்பி இருக்கும் ஊருக்கே போக எண்ணமா ? 


ஆள் -1 : இல்லை , இல்லை . தம்பி தான் துறவியாகி , துறவிக 

ளோடு சேர்ந்து மடத்தில் வாழ்கிறாரே . அங்கே போக 
முடியுமா ? இந்த அம்மா எங்காவது கோயிலுக்குப் 
போய் தொண்டு செய்யப் போவதாகச் சொன்னார்கள் . 


66 


திலகவதியார் 


ஆள் 2 : நூறு ஆயுசு அய்யா . ( மெல்லிய குரல் ) அதோ 

அந்த அம்மாவே வருகிறார்கள் . பாருங்கள் . 
ஆள் -1 : நல்ல இளமை . இந்த வயதில் இப்படி வாடி 

இளைத்து மெலிந்த உடம்போடு சிவனடியாராகத் 

தொண்டு செய்ய வேண்டுமா ? 
ஆள் -3 : தாயைப் போல மகள் என்று சொல்வார்களே . 

அது உண்மையாகவே இருக்கிறது அய்யா . 
ஆள் -2 : இரைச்சலிடாமல் மெதுவாகப் பேசுங்கள் . ( அந்த 

வழியாகத் திலகவதியார் நடந்து போகிறார் . சிறிது நேரம் 
எல்லோரும் அமைதியாகப் பார்த்து நெஞ்சுருகி நிற்கிறார்கள் , 

பிறகு பெருமூச்சு ) என்ன உலகம் அய்யா ! 
ஆள் -3 : இவர்களுடைய தாயார் எனக்கு நன்றாகத் தெரி 

யும் . நான் சிறு பையனாக இருந்தபோது என்னை 
அன்போடு அழைத்துத் தின்பண்டங்கள் கொடுத் 
திருக்கிறார் . தாய்க்கு இருந்த அதே அன்பின் பொலிவு 
மகளின் முகத்திலும் இருக்கிறது . என்ன அடக்கம் 
என்ன அமைதி ! தரைக்கும் நோகாமல் நடக்கும் நடை ! 

எங்கே போகிறாரோ தெரியவில்லை . 
ஆள் -2 : அந்த முகத்தில் அன்பு மட்டும் அல்லாமல் , 

ஏதோ ஏக்கமும் தேங்கியிருக்கிறது , பார்த்தீர்களா ? - 
ஆள் -1 : என்ன அய்யா ! யாரால் முடியும் ? வந்த துன் 

பத்தை எல்லாம் தாங்கிக்கொண்டு அதற்கு மேலும் 
தொண்டு செய்து வாழ்க்கையை நடத்துவது என் 

றால் .. 
ஆள் -3 : எனக்கென்னவோ , நினைத்தாலும் உடம்பு சிலிர்க் 

கிறது . நாம் பார்த்தது மனித உருவத்தை அல்ல , 
ஏதோ ஒரு தெய்வத்தைப் பார்த்தோம் அய்யா . 
( அமைதி . ) சரி . போகிறேன் , பிறகு பார்க்கலாம் . 


f 


காட்சி : 5 


[ திலகவதியார் வீடு . பூங்கொடி பேசிக்கொண் டிருக்கிறார் . ) 


8 


பூங் : திலகவதி ! உனக்கு எப்படி அம்மா பொழுது 

போகிறது ? 
தில : என்ன செய்வது ? நான் வந்த வழி . 
பூங் : ஏன் அம்மா வருத்தப்படுகிறாய் ? உனக்கு வருத்தம் 

உண்டாக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை 

அம்மா . 
தில் : உன்னால் வருத்தம் இல்லை , பூங்கொடி ! என் நிலைமை 

யைத் தானே சொன்னாய் ? 
பூங் : தம்பி இல்லாமல் தனியே ஒரு வீட்டில் இருப்பது 

துன்பமாகத்தான் இருக்கும் . 
தில : தம்பிக்காகத்தான் இந்த உடம்பில் இன்னும் இருக் 

கிறேன் . இந்த வீட்டில் இன்னும் இருக்கிறேன் . தம்பி 

தனியாகப் போய்விட்டான் . 
பூங் : திரும்பி வருவான் அம்மா . பாடலிபுத்திரத்திலேயே 

தம்பி இருக்கப் போவதில்லையே . கலைகளையும் 
படித்துத் தேற வேண்டும் என்று போயிருக்கிறான் 
அம்மா . படித்துத் தேறியதும் வீட்டிற்குத் திரும்பா 
மல் என்ன செய்யப் போகிறான் ? 


பல 


68 


திலகவதியார் 


தில : தம்பி பழைய தம்பியாக இல்லை , பூங்கொடி ! கலை 

களைப் படித்துத் தேறப் போனவன் , வீட்டை மறந்து 
விட்டான் . என்னை மறந்துவிட்டான் என்பதற்காக 
நான் கவலைப்படவில்லை . அவனைக் கெட்டவன் என்று 
குறை கூறவும் இல்லை .. அவன் நல்லவன் ; மிக 
நல்லவன் . அவன் சேர்ந்த இடம் அப்படிப்பட்ட இடம் . 
சேர்க்கைக் குற்றம் அம்மா , சேர்க்கைக் குற்றம் . இப்படி 
நேரும் என்று தான் நான் முதலிலேயே தடுத்தேன் . 
அங்கே என்னவோ புதிய உண்மைகள் விளங்குவதாக 
நம்பிப் போனான் . 

போனவனை மயக்கிவிட்டார்கள் . 
பேரும் பதவியும் கொடுத்து மயக்கிவிட்டார்கள் 

அம்மா . 
பூங் : திலகவதி ! நீ சொல்வதை நம்ப முடியவில்லை அம்மா . 

நம்முடைய தம்பி அப்படிப்பட்டவன் அல்ல .. தம்பி 
யின் குணம் நமக்குத் தெரியாதா ? 


தில : எப்படியோ ? நான் தனியே இருந்து இங்கே என்ன 

செய்யப் போகிறேன் ? 


பூங் : வேறு என்ன செய்யப் போகிறாய் ? 
தில : நல்ல முடிவு தான் செய்திருக்கிறேன் . 
பூங் : என்னம்மா அது ? 
தில : நானும் தம்பியும் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது 

அம்மாவும் அப்பாவும் எங்களைத் திருவதிகை வீரட்டா 
னத்துக்கு அழைத்துக்கொண்டு போனார்கள் . அந்தக் 
கோயில் இன்னும் என் நினைவில் அப்படியே இருக் 

கிறது . நல்ல கோயில் ! 
பூங் : இப்போது ஏன் அம்மா அந்தக் கோயிலை நினைத்துக் 

கொண்டாய் ? 


திலகவதியார் 


69 


தில : தம்பி அந்தக் கூட்டத்திலிருந்து தப்பித்து நல்ல 

வழிக்கு வர வேண்டும் என்று நான் வேறு எங்கே 

போய் முறையிடுவேன் ? 
பூங் : ஆண்டவனிடம் தான் முறையிட்டுக் கொள்ள 

வேண்டும் . 
தில : ஆண்டவன் என்று நினைத்தால் , எனக்கு எப்படியோ 

அந்த ஊரிலுள்ள கோயில் தான் நினைவுக்கு வருகிறது . 
பூங் : இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வோர் இடம் , 

ஒவ்வொரு கோயில் , ஒவ்வொரு பழக்கம் . 
தில : தம்பியை அடிக்கடி நினைக்கிறேன் . வருந்துகிறேன் . 

அப்போதெல்லாம் அந்தக் கோயிலுக்குப் போய் முறை 

யிட்டு , ஏதாவது தொண்டு செய்யவேண்டும் என்று ..... 
பூங் : நல்லது தான் . இந்த வெள்ளிக்கிழமை போகலாமே . 

நானும் வருவேன் . 
தில : அங்கே போன பிறகு , நான் ஏன் அம்மா இந்த 

வீட்டுக்குத் திரும்பிவர வேண்டும் ? இந்த வீட்டில் யார் 

இருக்கிறார்கள் ? நான் ஏன் வர வேண்டும் ? 
பூங் : அங்கேயே இருந்துவிடப் போகிறாயா ?? 
தில : . 

ஆமாம் . அடுத்த வாரம் அங்கேயே போய்விடு 
வேன் . 
பூங் : அதைத் தான் ஒரு நல்ல முடிவு செய்திருப்பதாகச் 

சொன்னாயா ? 
தில : ஆமாம் அம்மா . அது தான் கதி . வேறு வழி என்ன ? 
பூங் : உனக்கு யார் சொல்வார்கள் ? சரிதான் . 


5 - இள . 


காட்சி : 6 


[ திருவதிகை வீரட்டானம் . விடியற்காலை . கோயிலில் திலகவதி 
யார் தொண்டு செய்கிறார் , கோயிலைப் பெருக்கி , சாணத்தால் மெழு 
கிக்கொண் டிருக்கிறார் . அங்கே ஒரு புறத்தில் ஒரு தூணின் அருகே 
படுத்து உறங்கிக்கொண் டிருந்த பூங்கொடி கண்விழித்துப் பார்த்து 
ஆர்வத்தோடு திலகவதியாரிடம் செல்கிறாள் .) 


பூங் : 


பூங் : திலகவதி ! 
தில : (திடுக்கிட்டு , மெழுகுவதை நிறுத்துகிறார் . திரும்பிப் 
பார்க்கிறார் ) யார் அம்மா அது ? 

( திலகவதியைத் தழுவி ) நான் தெரியவில்லையா, 
திலகவதி . 
தில : ( எழுந்து நின்று ஒருகையால் அணைத்தபடி ) பூங்கொடியா ? 

நீயா இந்த நேரத்தில் வந்தாய் ? இங்கே எப்படி 

வந்தாய் அம்மா ? 
பூங் : நேற்று இரவே இந்த ஊருக்கு வந்தேன் . உன்னைப் 

பார்க்கவேண்டும் என்று தான் புறப்பட்டு வந்தேன் .. 
தேடிப் பார்த்தேன் , கேட்டுப் பார்த்தேன் , யாரும் சரி 
யாகச் சொல்லவில்லை . கோயிலில் வந்தால் பார்க்கலாம் 
என்று இங்கே வந்தேன் . அயர்ந்து படுத்தேன் . 

நன்றாகத் தூங்கிவிட்டேன் . 
தில : அய்யோ ! எனக்காக ஏன் அம்மா 

தொலைவு வர வேண்டும் ? 


வ்வளவு 


திலகவதியார் 


71 


வந்து 


நீ ஊரைவிட்டு வந்த நாள் முதல் உன் நினைவே ஓயா 
மல் இருந்துவருகிறது . நீ என் கண்ணிலேயே இருக் 
கிறாற் போல் இருக்கிறது . ஒருமுறை போய்ப் பார்த்து 

விட்டு வரவேண்டும் என்று துணிந்து வந்துவிட்டேன் 
தில : அந்தத் தூணின் பக்கத்தில் நீயா படுத்துக்கொண் 

டிருந்தாய் ? 
பூங் : ஆமாம் . நான் தான் . 
தில : யாரோ படுத்துக்கொண் டிருக்கிறார்கள் , எழுப்பக் 
கூடாது 

என்று எண்ணினேன் . அந்த இடத்தை 
அப்புறம் பெருக்கலாம் என்று விட்டுவிட்டேன் . 

முகத்தை நன்றாக மூடிக் கொண்டு படுத்திருந்தாய் . 
பூங் : அப்படியா ? நீ தான் பெருக்கிக் கொண் டிருந்தாயா ? 
யாரோ வேலைக்காரர்கள் 

பெருக்குகிறார்கள் 
என்று கண் திறக்காமல் படுத்துக்கொண் டிருந்தேன் . 
தில : வந்த அலுப்பு . உடம்பு எப்படியோ இருக்கும் . 
பூங் : ( திலகவதியின் கையில் சாணம் மெழுகும் துணியைப் 

பார்த்து ) இது என்ன அம்மா கையில் ? - இதற்காகவா 
திருவாமூரை விட்டு --- பிறந்த ஊரைவிட்டு 
வாசலை விட்டு இங்கே வந்தாய் ? 
காரரைப் போல் தரையைப் பெருக்கவும் மெழுகவும் 
உனக்குத் தலைவி தியா அம்மா ? செல்வக் குடும்பத்தில் 

பிறந்து , என்னைவிடச் சீரும் சிறப்புமாக வளர்ந்து . 
தில : என்ன பூங்கொடி நீயும் இப்படிப் பேசுகிறாயே . இந்த 

உலகத்தை எல்லாம் படைத்துக் காப்பாற்றும் கடவுள் 
ஒருவன் தானே செல்வன் ? 

அவனுக்கு முன் நாம் 
எல்லாம் ஏழைகள் தானே அம்மா ? நாம் அவனுக்குத் 
தொண்டு செய்யும் வேலைக்காரர்கள் தானே ? உனக்குத் 
தெரியாதா ? 


வீடு 


ஏழை வேலைக் 


72 


திலகவதியார் 


தில : 


பூங் : இருந்தாலும் ...... 
தில : இந்த உடம்பே 

அவனுடைய தொண்டுக்காகப் 
பெற்றது தான் பூங்கொடி . 
பூங் : இந்த வேலைகளைச் செய்வதற்கு வேறு ஆட்கள் 

இருக்கிறார்கள், திலகவதி . 
தில : இந்த வேலைகளைச் செய்வதற்குப் பிறந்த ஆட்களில் 

நான் ஒருத்தி அம்மா . 
பூங் : உன்னோடு நான் எப்படிப் பேசுவது ? நீ ஒரே பிடி 
வா தமாகப் பேசுகிறாயே . 

உண்மை உ.று தியாகத்தான் இருக்கும் அம்மா . 
பூங் : தம்பி மருணீக்கி தொண்டு செய்யவில்லையா ? அவன் 

உன்னைப் போல் இப்படியா கைவருந்தி இந்த வேலை 

களைச் செய்கிறான் ? நீ மட்டும் ...... 
தில : எனக்குத் தம்பிமேல் அது தானே வருத்தம் ! அவன் 

பெயரையும் புகழையும் நாடுகிறானே . தகாதவர்களோடு 
சேர்ந்து கெடுகிறானே . அன்பையும் தொண்டையும் 
நாடவில்லையே . இப்படி எல்லாம் நினைத்து நினைத்துத் 

தான் வருந்துகிறேன் . 
பூங் : அவனும் தான தர்மம் எவ்வளவோ செய்யவில்லையா ? 
தில : ஆண்டவன் கொடுத்த செல்வத்தை வாரி வழங்கு 

வது மட்டும் போதுமா ? அதைச் செய்வதில் ஒன்றும் 
அருமை இல்லையே . 

பெயர் கிடைக்கிறது , புகழ் 
கிடைக்கிறது . அதற்காகவே ஆசைப்பட்டு உலகத் 
தில் பலர் செய்கிறார்கள் . அதனால் மனம் சீர்ப்படாது 
அம்மா . ஆணவம் அதனால் நீங்கிவிடாது . நேர் 
மாறாக , ஆணவம் வளர்வதற்கும் இடம் இருக்கிறது . 

. 
ஏழையாய் எளிய கோலத்தோடு கைவருந்தித் தொண்டு 
செய்தால் தான் , ஆணவம் அப்பால் செல்கிறது 


திலகவதியார் 


73 


அம்மா. நான் இங்கே வந்த பிறகு அனுபவத்தால் 
தெரிந்து கொண்டேன் . 

இப்பொழுது என் 

மனம் 
தூய்மையாக இருக்கிறது . அமைதியாக இருக்கிறது . 
இன்பமாகவும் இருக்கிறது பூங்கொடி ! தம்பியும் இந்த 
வழியில் தொண்டு செய்து வாழக்கூடாதா என்ற ஒரே 
ஒரு கவலை தான் இப்போது என்னை வாட்டுகிறது . 
அதைத்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு வருந்து 

கிறேன் . 
பூங் : உன் வாழ்க்கை எப்படி எப்படியோ மாறிவிட்டதே . 
தில : எல்லாம் நன்மைக்கே என்று நினைக்க வேண்டும் . 

இன்னும் கொஞ்சம் மெழுக வேண்டும் . வேலை செய்த 

படியே பேசிக்கொண் டிருக்கலாம் . 
பூங் : நானும் செய்யட்டுமா ? நானும் கொஞ்சம் மெழுகு 


கிறேன் . 


தில : நல்லது தான் . ஆனால் , பயணத்தால் அலுத்திருப் 

பாய் . 


பூங் : என் பங்குக்கு நானும் ஏதாவது தொண்டு செய்ய 

வேண்டுமே ! 


வை . 


தில : 

அப்படி உனக்கு ஆர்வம் இருந்தால் , அதோ அந்தப் 
பவழமல்லி மரத்தின் கீழே உதிர்ந்திருக்கும் மலர்களைப் 
பொறுக்கிவை . நந்தியாவட்ட மலர்களைக் கொய்து 

கொன்றை மலர்களைப் பறித்துவை . நான் 
மெழுகிவிட்டு வந்துவிடுகிறேன் . 

பிறகு 

இருவரு 
மாகச் சேர்ந்து மாலைகள் தொடுக்கலாம் . என்ன 

பார்க்கிறாய் அங்கே ? 
பூங் : அதோ 

அதோ வருகிறவரை எங்கோ பார்த்தாற் போல் 
இருக்கிறது . 


74 


திலகவதியார் 


தில : யாரோ வெளியூராராக இருக்கலாம் . ( புதியவர் நெருங்கி 

வருகிறார் . ) 
பூங் : அய்யா ! எந்த ஊரோ ? 
புதியவர் : நான் சிதம்பரம் அம்மா , காஞ்சிக்குப் போய் 

அங்கிருந்து பாடலிபுத்திரம் வரைக்கும் யாத்திரை 

போய் வருகிறேன் , அம்மா . 
பூங் : உட்காருங்கள் . பாடலிபுத்திரத்தில் என்ன செய்தி ? 

என்ன சிறப்புப் பார்த்தீர்கள் ? 
புதி : எங்கே பார்த்தாலும் துறவிகள் , பெரிய பெரிய 

மடங்கள் , பல பல கலைகள் , அரிய பெரிய ஆராய்ச்சி 
கள் , நமக்கு எட்டாத தத்துவங்கள் என்னென்னவோ 

இருக்கின்றன . 
பூங் : அப்புறம் ? 
புதி : நம் பக்கத்திலிருந்து பலர் போய்ப் படிக்கிறார்கள் - 

உயர்ந்த நிலையில் வாழ்கிறார்கள் . 
பூங் : இருக்கலாம் . 
புதி : மருணீக்கியார் என்பவர் ஒருவர் . நம் பக்கத்தாராம் .. 

( திலகவதியார் வியப்புடன் கேட்டல் ) அவர் அங்கே 
நூல்களையும் படித்து , மற்றவர்கள் எல்லோருக்கும் 
தலைவராய் விளங்குகிறார் . தருமசேனர் என்ற பட்ட 

மும் அவர்க்கு அளித்திருக்கிறார்கள் . 
பூங் : அய்யா ! அவருடைய தமக்கையார் இந்த அம்மா . 
புதி : (வியப்புடன் ) அப்படியா ? வணக்கம் அம்மா ! தரும 

சேனருடைய தமக்கையாரா நீங்கள் ? அப்படியா ? 
பூங் : உடன்பிறந்த தமக்கை அய்யா ? 
புதி : ( இன்னும் தீராத வியப்புடன் ) அப்படியா ? உங்களும் 

டைய தம்பியாரா தருமசேனர் ? 


பல 


75 


திலகவதியார் 


பூங் : இந்த அம்மா செய்யும் தொண்டுகளைப் பார்த்தால் 

அப்படித் தெரியவில்லை அல்லவா ? 
புதி : அது தான் அம்மா சொல்லலாம் என்று வாய் எடுத் 

தேன் . ஆனால் , என்னவோ , வாய் திறப்பதற்கே அச்ச 

மாக இருந்தது . நீங்களே சொல்லிவிட்டீர்கள் . 
பூங் : இது தான் உலகம் . 
புதி : தருமசேனர் அங்கே எவ்வளவு செல்வாக்கோடு 

விளங்குகிறார் . அரசருக்கு அடுத்தபடி அவர் தான் 
அம்மா . அரசரும் வணங்கும்படியான குருவாக 

விளங்குகிறார் . 
பூங் : இருக்கலாம் . 
புதி : நான் கண்ணாலே கண்டேன் அம்மா . அவரைச் சுற்றி 

லும் மாணாக்கர் கூட்டங்கள் , துறவிகளின் கூட்டங்கள் . 

அவரைத் தரிசிப்பதே அருமையாய் இருக்கிறது . 
பூங் : 

அப்படித்தான் கேள்விப்படுகிறோம் . 
தில : அய்யா ! அதெல்லாம் சரிதான் . அவன் அங்கே 

மகிழ்ச்சியாக இருக்கிறானா ? நல்லபடி இருக்கிறானா ? 
புதி : அவர் சொன்னதைத் தலைமேல்கொண்டு செய் 

வதற்கு எவ்வளவுபேர் காத்திருக்கிறார்கள் ! வந்தால் , 
தருமசேனர் வாழ்க என்று வாழ்த்தொலி முழங்கு 
கிறார்கள் . எல்லோரும் அவருடைய பெருமையும் 
புகழுமே பேசுகிறார்கள். அவருக்கு என்ன அம்மா 

குறைவு ? 
பூங் : அப்படியா ? என்ன பெருமை ! திலகவதி ! 
புதி : கண்ணால் பார்க்கக் கொடுத்துவைக்க வேண்டும் 

அம்மா . 
தில : அந்த நிலை போதுமா ? 


76 


திலகவதியார் 


புதி : அதைவிட இன்னும் என்ன வேண்டும் அம்மா . 

துறவிக்கு வேந்தனும் துரும்பு என்று வாழ்கிறார் 

அவர் . 
தில : அவன் ஒரு பெரிய வேந்தனாக வாழ்கிறான் என் 

சொல் . அவ்வளவு தானே ? 
புதி : நீங்களும் அங்கே அவருக்குத் துணையாக இருக்கா 

மல் , இங்கே இப்படிக் காலம் கழிக்கிறீர்களே . அங்கே 

எவ்வளவு பெருமையோடு நீங்களும் இருக்கலாம் ! 
தில : வாழ்க்கையில் வீடும் வாசலும் பொன்னும் பொரு 

ளும் மட்டும் இருந்தால் அமைதியும் இன்பமும் கிடைக் 
குமா ? பெருமையும் அப்படித்தான் ! அய்யா ! நானும் 
அங்கே இருக்க வேண்டுமா ? ( பூங்கொடியைப் பார்த்து ) 
மறந்துவிட்டுப் பேசுகிறார் பூங்கொடி ! 


பூங் : எதை அம்மா ? 
தில : என்னைப் போன்ற பெண்களுக்கு அந்தக் கூட்டத் 

தில் இடம் ஏது அம்மா ? 
பூங் : ஆமாம் அய்யா . அது ஒரு வழி . இந்த அம்மா 

அங்கே போகவே முடியாது . சரி . எங்களுக்கு வேலை 
இருக்கிறது . நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போய்ப் 

பாருங்கள் . 
புதி : நல்லது அம்மா . போய் வருகிறேன் . உங்களைப் 

பார்த்தது பெரிய பாக்கியம் . வருகிறேன் . நானும் 

உடனே ஊருக்குப் புறப்பட வேண்டும் . 
பூங் : சரி , புறப்படுங்கள் . 

( திருவதிகை வீரட்டானத்துக் கோயில் . மணிஓசை , திலக 
வதியார் கண்ணீர் மல்கி நெஞ்சுருகி இறைவனை வேண்டுகிறார் . 
வீணை இசை .] 


திலகவதியார் 


77 


. 


வான 


தில : அம்மையப்பா ! உன்னிடம் யான் பொன் கேட்க 

வில்லை , புகழ் கேட்கவில்லை , எந்தச் சிறப்பும் கேட்க 
வில்லை , முத்தியும் கேட்கவில்லை . தொண்டு செய்யும் 
இந்த வாழ்வே எனக்குப் போதும் . ஆயினும் என் 
மனத்தில் பல ஆண்டுகளாக உள்ள ஒரு குறையை 

நீ 
தீர்க்கலாகாதா ? என் தம்பியின் நெஞ்சம் அன்பு 
நெறியில்- தொண்டு நெறியில் - திரும்பக் கூடாதா ? 
இந்த ஒன்று தான் நான் கேட்பது . தந்தையையும் 
தாயையும் இளமையிலே இழந்துவிட்ட என் தம்பி 
யைக் காப்பாற்றக் கருணை செய்யலாகாதா ? அன்புரு 

தெய்வமே ! என்னைக் காத்தருளும் கருணை 
யுருவமே ! தன் நெஞ்சம் உனக்கு இடமாக வைக்கும் 
படியாகத் தம்பிக்கு அருள் புரிவாய் . கலையறிவுக்கும் 
கற்பனைப் புகழுக்கும் பதவிக்கும் பட்டங்களுக்கும் 
இடமாக உள்ள அவனுடைய நெஞ்சம் உன் திருவடி 
களுக்கு இடமாக விளங்காதா ? பல ஆண்டுகளாக 
உன்னை வேண்டிக்கொண்டேனே ? இன்னும் அருள் 
செய்யாமல் இருந்தால் , ஏழை நான் எப்படி உயிர்வாழ் 
வேன் ? ( அமைதி . உருகி நிற்கிறார் . ) 
[ பாடலிபுத்திரத்திலிருந்து வந்த ஒருவன் அவரை வணங்குகிறான் . ] 
வந் : வணக்கம் அம்மா , பாடலிபுத்திரத்திலிருந்து வரு 

கிறேன் . 
தில நீ யார் அப்பா . 
வங் : உங்கள் தம்பியார் அனுப்பினார் அம்மா . 
தில : ஏதேனும் செய்தி உண்டா ? 
வந் : பொல்லாத சூலை நோயால் மிகவும் வருந்துகிறார் 
அம்மா . குடல் எல்லாம் முடக்கி வருத்துகின்றது . 

முடியாத துன்பம் அம்மா . என்னென்னவோ 
செய்தும் தீரவில்லை . எல்லாரும் கைவிட்டார்கள் . 


பட 


78 


திலகவதியார் 


யாருக்கும் தெரியாமல் அக்காவிடம் போய்ச் சொல்லி 

விட்டுவா என்று அவரே என்னை அனுப்பினார் . 
தில : ( கலங்கி நின்று ) கருணைக் கடலே ! ( அமைதி . வந்த 

வனைப் பார்த்து ) அப்பா ! நான் அங்கே உள்ள மடத் 
துக்கு எந்தக் காரணத்தாலும் வரமுடியாதே . இதைத் 
தம்பியிடம் போய்ச் சொல் . நான் என்ன செய்வேன் ? 

என் நெஞ்சம் கலங்குகிறதே . அவன் வரக்கூடாதா ? 
வங் : நல்லது அம்மா , அப்படியே போய்ச் சொல்வேன் . 

வணக்கம் அம்மா . 
[ போகிறான் . திலகவதியார் கலங்கி நிற்கிறார் .) 


காட்சி : 7 


( கி . பி . 625. திருவதிகையில் திலகவதியார் உள்ள மடம் . 
மருணீக்கியார் பாடலிபுத்திரத்திலிருந்து இரவில் புறப்பட்டு அங்கே 
வந்து சேர்கிறார் . வந்து தமக்கையின் திருவடிகளில் விழுந்து 
வணங்குகிறார் . நோயால் வருந்தி வருந்திப் பெருமூச்சு விட்டு நை 
கிறார் . ) 
மரு : அக்கா ! நீ தான் என்னை அன்று முதல் அன்போடு 

காப்பாற்றினாய் . இன்றும் காப்பாற்ற வேண்டும் .. 
இந்தச் சூலை நோயை ( வருந்தி மூச்சு விடல் ) அய்யோ 
என்னால் பொறுக்க முடியவில்லையே . நெறி தவறிப் பல 
ஆண்டுகள் கழித்துவிட்டேன் . அக்கா ! நீ தான் என்னை 

நல்வழிப் படுத்திக் காப்பாற்ற வேண்டும் . 
தில : தம்பி ! இது இறைவனுடைய திருவருள் என்றே 

நம் .. பதவி பட்டம் படிப்பு இவை எல்லாவற்றையும் 
மதிக்காதே . அன்பு தொண்டு இவைகளை மட்டும் 
போற்றி வாழக் கற்றுக்கொள் . ( திருநீறு எடுத்தளித்து ) 

இதோ ஈசன் அருள் என்று அணிந்துகொள் . 
மரு : ( அதைப் பெற்றுக் கொண்டு ) நல்வாழ்வு பெற்றேன் . 

( அணிகிறார் ) பதவிக்கும் பெருமைக்கும் ஆசைப்பட்டு 
நெறி அறியாமல் மயங்கினேன் . அக்கா ! மயக்கம் 

தீர்ந்தேன் , தீர்ந்தேன் . 
தில : ( பெருக்கி மெழுகுவதற்கு வேண்டிய தோண்டி முதலிய 

வற்றை எடுத்துக் கொண்டு ) விடியற்காலம் ஆயிற்று . 
கோயிலுக்குப் போவோம் வா . தொண்டு செய்வோம் 


80 


திலகவதியார் 


வா . 


இனி 


தொண்டு தான் மனத்தைத் தூய்மை செய்யும் , 
தொண்டு தான் மனத்தைக் கோயில் ஆக்கும் , தொண்டு 
தான் தெய்வ நெறி . வா , போவோம் . 

( தமக்கையாரின் பின்னே தம்பியார் போகிறார் . ) 
மரு : ( தமக்கையாரின் கையில் உள்ளவற்றைப் பார்த்து ) அக்கா 

நானும் இனி ஒன்று செய்யப்போகிறேன் . இனி இந்தக் 
கை ஏடுகளைப் புரட்டாது . கல்லையும் புல்லையும் புரட் 
டும் . தலைமைச் சின்னங்களைத் தாங்கிய கை , 
மேல் உழவாரத்தைத் தாங்கும் . கோயில் வழியில் 
உள்ள புல்லைச் செதுக்குவேன் . கல்லையும் முள்ளையும் 
அகற்றுவேன் . என் வாழ்க்கை உய்வதற்கு உரிய 
வழியைக் கண்டு கொண்டேன் . உன்னைப் பின்பற்று 
வேன் . நீநீ எனக்கு முன் பிறந்த தமக்கை மட்டும் 
அல்ல , என்னை உய்விக்கும் குருவும் நீயே ! 

[ கோயிலை அடைந்து இறைவன் முன் நின்றதும் 

மருணீக்கியார் பாடுகிறார் . ] 
மரு : கூற்றா யினவாறு விலக்ககலீர் 

கொடுமை பலசெய்தனன் நான் அறியேன் 
ஏற்றாய் அடிக்கே இரவும்பகலும் 

பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் 
தோற்ற தென்வயிற்றி னகம்படியே 

குடரோடு தொடக்கி மடக்கியிடவே 
ஆற்றேன் அடியேன் அதிகைக்கெடில 

வீரட் டானத் துறையம்மானே . 
தில : ( பாட்டு இறுதி அடி ஒலித்துக்கொண் டிருக்கும்போதே ) 

வீரட்டானத்து அப்பா ! எல்லாம் வல்ல பரமே ! காத் 
தருளினாய் . தம்பியைக் காப்பாற்றினாய் . உன் கருணை 
வாழ்க . என் வாழ்க்கையின் குறிக்கோள் நிறைவேறி 


யது . 


திலகவதியார் 


81 


மரு : ( பாடுகிறார் ) 

நெஞ்சம் உமக்கே இடமாகவைத்தேன் 

நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் 
வஞ்சம் இதுஒப்பது கண்டறியேன் 

வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட 
நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை 

நணுகாமல் துரந்து கரந்துமிடீர் 
அஞ்சேலும் என்னீர் அதிகைக்கெடில 

வீரட் டானத் துறை அம் மானே . 
தில : ( இறுதியடி ஒலிக்கும் போது ) போதும் நான் வாழ்ந்தது - 

போதும் . அருளுருவே ! வேண்டியதை அளித்தாய் , 

கருணைக்கடலே ! வாழ்ந்தோம் , உய்ந்தோம் . 
[ பாட்டு மெல்ல முடிவதும் திலகவதியாரின் பேச்சு முடிவதும் ஒன் 

ருக இருக்கவேண்டும் . ) 


வீண் கனவு 


காட்சி : 1 


கங்கைகொண்டசோழபுரத்து அரண்மனை . 
கி . பி . 1044. மாலை வேளை . 


[ சோழ வேந்தன் முதலாம் இராசேந்திரன் கட்டிலில் சாய்ந்தவாறு 

இசை கேட்டுக்கொண் டிருக்கிறான் . ) 
பாடல் : 

திங்களைப் போற்றுதும் திங்களைப் போற்றுதும் 
கொங்கலர்தார்ச் சென்னி குளிர்வெண் குடைபோன்றிவ் 
வங்கண் உலகளித்த லான் . 
ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் 
காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு 
மேரு வலந்திரித லான் . 
மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் 
நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் 

மேனின்று தான்சுரத்த லான் . 
சோழன் : பாட்டுப் போதும் . போகலாம் . சேனைத் தலைவர் 
மட்டும் இருக்கலாம் . 

( எல்லோரும் போகிறார்கள் . ) 


84 


வீண் கனவு 


பட்டது . 


அல்ல . 


சேனைத் தலைவரே ! பாட்டு நன்றாக உள்ளத்தைத் 
தொடுகிறது . எத்தனை முறையோ கேட்டிருக்கிறேன் .. 
கேட்கும் போதெல்லாம் செவி குளிர்கிறது . ஆனால் 
ஒரு வேறுபாடு . இதற்கு முன் இந்தப் பாட்டைக் 
கேட்ட போதெல்லாம் , என் உள்ளத்தில் ஒரு பெரு 
மிதம் -- செருக்கு ஏற்பட்டது உண்டு . இன்று அது 
ஏற்படவில்லை . காவிரிநாட்டைப் பற்றி அன்பு ஏற் 

அவ்வளவு தான் . இதற்கு முன் அப்படி 

எனக்கு யாரும் நிகர் அல்ல என்ற பெரு 
மிதம் ஏற்பட்டது . அது இன்று இல்லை . 
சேனைத் : அரசர் பெரும ! காரணம் என்னவோ ? 

ஒரு 
கால் , உங்கள் உடல் நிலை காரணமாக இருக்கலாம் . 
சோ : நம் படைகள் எப்படி இருக்கின்றன ? எங்காவது 

போருக்குப் போக வேண்டும் என்ற தினவு இருக்குமே ! 
உமக்கும் அந்தத் தினவு - புன்சிரிப்புச் சிரிக்கிறார் . ) 

என்ன மறுமொழி இல்லையே . 
சேனைத் : அரசர் பெருமானின் உடல் நிலை தேறட்டும் . 
படையைப் 

பற்றியும் போரைப் பற்றியும் 
எண்ணலாம் . 
சோ : ஆம் . உடல் தேறியவுடன் , காட்டில் வேட்டைக் 

குச் செல்வது போல் , பக்கத்து நாட்டின் மேல் ஒரு 
முறை படை யெடுக்கலாம் . இளைத்தவன் பாண்டியன் 
இருக்கிறான் . ( முன்னிலும் மிகுதியாகச் சிரித்து ) அவன் 
நாட்டின் மேல் படையெடுத்து அழிக்க வேண்டும் 
என்ற ஆசை உள்ளது அல்லவா ? என்ன சொல்கிறீர் ? 
( சேனைத் தலைவர் மறுமொழி கூறாமல் திகைக்கிறார் ) 
சேனைத் தலைவரே ! வாழ்நாள் எல்லாம் இது தான் 
தொழிலா ? படையெடுத்துப் பாழ்படுத்தும் வீரச் 
செயலில் இன்னும் சலிப்பு ஏற்படவில்லையா ? 


பிறகு 


வீண் கனவு 


85 


சேனைத் : அரசர் பெருமானின் கட்டளைப்படியே-- . 
சோ : என் கட்டளையா ? நான் கட்டளையிடும் காலம் 

கடந்து போய் விட்டது . இப்போது இந்த உதவாத 
உடம்போடு , இறைவன் 

கட்டளைக்குக் காத்திருக் 
கிறேன் . ஆனாலும் நான் சொல்லக் கூடியது உண்டு . 
சேனைத் : ( கலக்கத்தோடு ) அரசே ! 
சோ : நன்றாகக் கேளும் . நான் இந்த நாட்டை ஆளப் 

பிறந்தவன் . இந்த நாடு என் நாடு என்று பெருமைப் 
படலாம் . எனக்கு உரிமை உண்டு . ஆனால் பிறர் 
நாட்டைப் பற்றி ஏன் குறைவாக எண்ண வேண்டும் ? 
பாண்டியர் சேரர் ஆட்சியைப் பற்றி ஏன் குறைவாக 

எண்ண வேண்டும் ? 
சேனைத் : உள்ள பெருமைதானே ? அரசர்க்கு அது 

இயல்பு தானே ? வழிவழியாக வந்த பெருமிதம் 
சோ : வழிவழியாக வந்துவிட்டது . அதனாலேயே தகும் 

என்று சொல்ல முடியுமா ? 
சேனைத் : எண்ணிப் பார்க்கத் தக்கது , அரசே ! 
சோ : உம் வீட்டில் நீர் வாழ்கிறீர் . ஆனால் பக்கத்து 

வீட்டைப் பாழ்படுத்த உமக்கு உரிமை உண்டா ? 
பக்கத்து வீட்டை உம் வீட்டோடு சேர்த்துக்கொள்ள 
உரிமை உண்டா ? பக்கத்து வீட்டாரைப் பழிக்கவோ 

அடக்கவோ உரிமை உண்டா ? 
சேனைத் : இல்லை , அரசே ! 
சோ : அப்படியானால் , வீட்டுக்கு ஒரு நீதி , நாட்டுக்கு ஒரு 

நீதியா ? 
சேனைத் : அது குடும்பம் . இது அரசியல் . வேறு வேறு 
நீ தியாக வழிவழியாக இருந்து வருகிறது . 

6 - இள . 


86 


வீண் கனவு 


என்று 


மகன் 


சோ : வழிவழியாக 

சொல்லிக் குற்றங்களைக் 
கடைப்பிடித்துவருவது தகுமா ? 
சேனைத் : விளங்கவில்லை , அரசே ! 
சோ : விளங்குகிறது . மனம் இடம் தரவில்லை என்று 

சொல்லும் . பழகிய குற்றத்தை விட்டு மனம் வெளி 

யேற முடியவில்லை . 
சேனைத் : குற்றமா , அரசே ! 
சோ : குற்றம் தான் . ஆனால் எளிதில் உணர முடியாது . 

எனக்கே இத்தனை ஆண்டுகளாக உணர முடிய 
வில்லையே ! 

இராசாதிராசனைப் பற்றியும் 
பேரனைப் பற்றியும் சோழர் குடும்பத்தின் எதிர்காலம் 
பற்றியும் எண்ணிக்கொண் டிருந்தபோது , நேற்று 

இரவு திடீரென்று ஒளி தோன்றியது . 
சேனைத் : இளவரசர் இராசாதிராசனும் பெரிய 

அரசே ! அவரும் தம் குடைக் கீழ் எல்லா நாடுகளை 

யும் வென்று அடக்குவார் என்பது உறுதி . 
சோ : பிறகு , பேரன் ; அதற்குப் பிறகு - ? 
சேனைத் : வழிவழியாகப் புலிக்கொடியே பறக்கும் . வேறு 
எவரும் தலையெடுக்க முடியாது . 

உண்மையாக உணர்ந்து பேசுகிறீரா ? என்னைப் 
புகழ்வதற்காகப் பேசுகிறீரா ? 
சேனைத் : உள்ளத்தில் உணர்ந்து சொல்கிறேன் . 
சோ : அப்படியானால் , நெடுஞ்செழியன் முதலான பாண் 
டியர்கள் பிறந்த மரபு இன்று ஏன் இப்படி இருக் 

? இமய வரம்பனும் செங்குட்டுவனும் பிறந்த 
சேரர் மரபு இன்று என்ன நிலையில் உள்ளது ? மீன் 
கொடியே பறக்கும் , வில் கொடியே பறக்கும் , வேறு 
கொடி பறக்க முடியாது என்று அவர்கள் கொண் 
டிருந்த உறுதி என்ன ஆயிற்று ? 


கிறது 


வீண் கனவு 


87 


சேனைத் : அவர்களின் வழியில் வந்தவர்கள் வீரம் 

குறைந்து போனார்கள் . 
சோ : அந்த நிலைமை சோழர் குடியில் என் பேரனுக்குப் 

பின் வருவோரில் ஏற்பட்டால்- . 
சேனைத் : ஏற்படவே ஏற்படாது . ( சோர்வுடன் ) ஏற்படாது 

என்று நம்புகிறேன் அரசே ! 
சோ : நன்றாக எண்ணிப் பாரும் . கரிகாலனுக்குப் பிறகு 

இந்தச் சோழர் குடியிலேயே எவ்வளவு இரக்கம் ஏற் 
பட்டது ! எவ்வளவு வீழ்ச்சியும் ஏற்பட்டது . அந்த 
நிலைமை இன்னும் நூறு இருநூறு ஆண்டுகளுக்குப் 

பிறகு- . 
சேனைத் : அரசே ! உங்கள் திருவாயால் அதைச் சொல்ல 

வேண்டா.. 
சோ : அஞ்சுவதில் பயன் இல்லை . அஞ்சுவதால் உண்மை 

ஒளிந்துகொள்ளாது . உண்மையை யாராலும் மாற்ற 

முடியாது . 
சேனைத் : ஆம் . 
சோ : நான் ஏன் இதைச் சொல்கிறேன் , தெரியுமா ? 
சேனைத் : தெரியவில்லை , அரசே . 
சோ : - நீர் என் சேனைத் தலைவராக வந்து எத்தனை 

ஆண்டுகள் ஆயின ? இந்தக் காலத்தில் நடத்திய 
போர்கள் எத்தனை எத்தனை ? நாம் அந்தப் போர்க் 
களங்களில் உருட்டிய தலைகள் எத்தனை ? நம்மால் 
கொல்லப்பட்ட சிற்றரசர்கள் , சேனைத் தலைவர்கள் 
எத்தனை பேர் ! 

மனக் கண்ணால் பாரும் . இரத்த 
வெள்ளத்தில் எக்களித்து நின்றோம் . பெரு வீரர் 
களின் 

மலை போல் உடம்புகளைக் கொன்று குவித் 
தோம் . அதில் ஒரு மகிழ்ச்சி கொண்டோம் . மதில் 
களை அழித்தோம் . 

கொளுத்தினோம் . 


ஊர்களைக் 


88 


வீண் கனவு 


மங்கையரின் அலறலைக் கேட்டு மகிழ்ந்தோம் . மக்களின் 
கூக்குரலைக் கேட்டுக் களித்தோம் . வெற்றி வெற்றி 
என்று வெறி கொண்டு ஆரவாரம் செய்தோம் . இவ் 
வளவும் ஏன் ? ஏன் ? பிறர் நாட்டில் நம் கொடி பறக்க 
வேண்டும் என்ற ஆசையால் . பிறரைவிட நாம் சிறந்த 
வர்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஆசையால் . ஆனால் , 
நாமே இந்த உலகத்தின் நிலையான தலைவர்களா ? 
இறைவன் ஒருவன் இருக்கிறான் . அவன் இதே 
வெற்றியையும் வெறியையும் மற்றவர்களுக்கு அளிக் 
கும் காலம் வரும்போது எல்லாம் மாறுகின்றன ; தலை 
கீழ் ஆகின்றன . 

( ஏவலாள் வந்து எதிரே நிற்கிறான் ) என்ன செய்தி ! 
ஏவலாள் : மருத்துவர் வந்திருக்கிறார் . மருந்து உண்ணும் 

நேரம் ஆயிற்றாம் . 
சோ : கவலை இல்லை . இன்னும் ஒரு நாழிகை பொறுக் 

கலாம் . இப்போது உடம்பு நன்றாக இருக்கிறது 

என்று சொல் . ( ஏவலாள் போகிறான் ) . 
சேனைத் : என் அறிவே கலங்குகிறது . எனக்கு ஒன்றும் 

விளங்கவில்லை . 
சோ : நெடுங்காலமான வழக்கத்திற்கு மாறாக உண்மை 

யின் ஒளி வீசும்போது , அறிவு கலங்குவது போல் 
தோன்றும் . அறிவு கலங்கவில்லை . மனம் தான் திகைக் 

கிறது . இருக்கட்டும் . 
சேனைத் : அப்படியானால் நீங்கள் நடத்திய போர்கள்- ? 
சோ : எல்லாம் அறியாமையால் நிகழ்த்திய செயல்கள் . 

உலக வரலாற்றில் சில ஏடுகள் ! அவை மாறிய பிறகு, 

உண்மை எல்லார்க்கும் தெரியும் . 
சேனைத் : இளவரசர்க்கும் சொன்னீர்களா ? 


வீண் கனவு 


89 


சோ : 

இல்லை . சொல்லும் எண்ணம் இல்லை . சொன்னாலும் 
பயன் இல்லை . இரண்டு வாரத்திற்கு முன் எனக்கு 
யாரேனும் சொல்லியிருந்தால் நானே உணர்ந்திருக்க 
மாட்டேன் . 

இராசாதிராசனும் இப்போது உணர 
{ முடியாது . புலவர்கள் பாடிய பாட்டுக்கள் , மக்கள் 
நம்பிய நம்பிக்கை- இவற்றிற்கு எதிரே உண்மை ஒளி 
வீசக் காலம் ஆக வேண்டும் . விதை மரமாவதற்குச் 
சில ஆண்டுகள் ஆகும் . புதுக்கருத்து , பழமையை 
மாற்றிப் பரவுவதற்குச் சில நூற்றாண்டுகள் ஆகும் . 
பொறுத்திருப்போம் . 


சேனைத் : அப்படிக் காலம் கடந்து வரப்போகும் கருத்தை 
இப்போது இந்த 

உடல்நிலையில் 

எண்ணாதீர்கள் 
வேந்தே ! 


பல 


சோ : நானா எண்ணுகிறேன் ? அந்த உண்மை தானே 

வந்து ஒளிவீசினால் நான் என்ன செய்வது ? 
சேனைத் : எனக்கு ஒரே திகைப்பாக இருக்கிறது . 
சோ : 

இப்போது அப்படித்தான் இருக்கும் . அடுத்த போர் 
வரும் . அதில் இராசாதிராசனும் நீரும் பல கொலை 
புரிவீர்கள் . பலர் கதறுவதைக் கேட்பீர்கள் . 
ருடைய வாழ்வைச் சாய்ப்பீர்கள் . அப்போது நான் 
இன்று சொன்ன சொற்கள் உம் நினைவுக்கு வரும் . 
அன்று உணர்வீர் . 

உணராமல் இருந்தாலே நன்றாக இருக்கும் . 
உணர்ந்தால் வாள் ஏந்த மனம் தயங்கும் . சோழர் 
குடிக்கு என் செஞ்சோற்றுக் கடன் கழிக்க இடையூறு 
ஆகும் . ஆகையால் உணராமலே நான் ஒரு போர் 
வீரனாகத் தொண்டு புரிந்து சோழர் குடிக்காக இரத்தம் 
சிந்திச் சாக வேண்டும் . இது தான் என் ஆசை . 


சேனைத் : 


90 


வீண் கனவு 


சோ : உணரும் காலம் வந்து விட்டால் , இந்த ஆசை 

தானே பறந்து போகும் . அது போகட்டும் . இன்று 
நான் உம்மோடு பேசுவது ஒரு வேண்டுகோளுக் 

காகவே . 
சேனைத் : வேண்டுகோள் அல்லவே அல்ல . ( செவி புதைத்து , 

ஆணை என்று சொல்லுங்கள் அரசே ! 
சோ : 

என் மகன் இராசாதிராசனுக்கு இயற்கையாகவே 
உள்ள போர் வெறி போதும் . அதை நீர் மேலும் 

தூண்டிவிடா திருக்க வேண்டும் . 
சேனைத் : அவ்வாறே செய்வேன் அரசே ! ஆனால் 
சோ : தயங்காமல் சொல்வீராக . 
சேனைத் : ளவரசர் என்னைப் பற்றித் தவறாக எண்ணக் 

கூடுமே ! 
சோ : கடமையைச் செய்யும் . போர்க்களத்தில் வெட்டிக் 
குவியும் . வீரர்களையும் ஏவி போர் நடத்தும் . வேண்டா 

று கூறவில்லை . ஆனால் , இராசாதிராசனுக்குப் 
பலவாறு 

சொல்லிச் சொல்லிப் பகை வெறி ஊட்ட 
வேண்டா . 
சேனைத் : அவ்வாறே செய்வேன் அரசே ! 
சோ : நீர் எத்தனை முறை என் செவியில் பகைவரைப் 

பற்றிச் சொல்லிச் சொல்லி என் நெஞ்சில் கொதிப்பு: 

எழச் செய்திருக்கிறர் ! 
சேனைத் : ஆம் . செய்தது உண்டு. 

இனி என் மகனிடத்தில் அதைச் செய்யாமல் இருந் 
தால் போதும் . 
சேனைத் : நான் வேண்டுமென்றே பொய்யாக 

நடித்துச் 
செய்யவில்லை அரசே ! உள்ளம் உணர்ந்த உணர்ச்சி 
யையே உங்களிடம் எடுத்துரைத்தேன் . 


வீண் கனவு 


91 


சோ : போனது போகட்டும் , இன்னொன்று சொல்கிறேன் . 

உணர்ந்து பாரும் . பாண்டியரும் சேரரும் நம் மேல் 
அன்பு இல்லா தவராக உள்ளனர் . நாம் நடத்திய போர் 
களும் அழிவுகளுமே அதற்குக் காரணம் . ஒருகால் , 
அவர்கள் சோழர் குடியோடு உறவு கொண்டு பழக 
வாய்ப்புக் கிடைத்தால் , அந்த வாய்ப்பை நெகிழ விடக் 
கூடாது . அந்த நட்பு வளர்வதற்கு நீர் குறுக்கே 

நிற்கக் கூடாது . 
சேனைத் : நல்லது ; உங்கள் கட்டளைப்படியே , வேந்தே ! 

இளவரசர்க்கு இப்போது சொல்லுதல் 
கூடாது . காலம் வரும்போது தானே உணரட்டும் . சரி . 

நீர் போகலாம் , எல்லாம் நெஞ்சில் இருக்கட்டும் . 
சேனைத் : அரசர்க் கரசே ! வணக்கம் . 

( ஏவலாள் வருகிறான் ) 
சோ : மருத்துவரை வரச்சொல் . 


சோ : இதை 


காட்சி - 2 


என்று 


கங்கைகொண்ட சோழபுரத்தில் அமைச்சர் வீடு . 
கி . பி . 1044. காலை நேரம் . 
[ அமைச்சரும் சேனைத்தலைவரும் பேசிக்கொண் டிருக்கிறார்கள் .] 
அமைச்சர் : வேந்தர் இவ்வளவு சோர்வாக எப்போதும் 

இருந்ததில்லை . 
சேனைத்தலைவர் : ஆமாம் . மிக மிகச் சோர்வாக இருக்கிறார் . 

உடல் நிலை தான் காரணம் . 
அமைச் : உடல்நிலை , உடல்நிலை தான் . உள்ளம் தளர்ந்தது 

கூற முடியாது . அது எப்போதும் எஃகு 
உள்ளம் தான் . 
சேனைத் : அந்த எஃகு உள்ளத்திலும் சிறு சோர்வு வந் 

திருப்பதாகவே தெரிகிறது . 
அமைச் : அப்படியா ? இருக்காது , இருக்க முடியாது . 
சேனைத் : அரசர் பேசும் பேச்சுக்களால் உணர்கிறேன் . 
அமைச் : 

என்னிடம் பேசியபோதெல்லாம் பழைய நெஞ் 
சுறுதியையே உணர்ந்தேன் . புலிக்கொடியைத் திக் 
கெங்கும் நாட்டும் பெரு வேந்தரின் வழித்தோன்றல் 

அல்லவா ? 
சேனைத் : அந்த வகையில் தான் எனக்கு ஐயப்பாடு உள் 

ளது . இப்படிச் சொல்வது குற்றம் . மன்னிக்கவேண்டும் . 


வீண் கனவு 


93 


அமைச் : நமக்குள் பேசிக் கொள்ளலாம் , சொல்லும் . 

தயங்க வேண்டா . நான் எவரிடமும் சொல்ல மாட் 

டேன் . ( சுற்றிலும் பார்த்து ) சொல்லும் அய்யா ! 
சேனைத் : வேந்தர் இராசேந்திர சோழருடைய பெருமை 

யையோ வீரத்தையோ குறைகூறும் நோக்கமே எனக்கு 

இல்லை . 
அமைச் : அதை நான் நன்றாக அறிவேன் . என்னிடம் 

சொல்ல வேண்டுமா ? சேனைத் தலைவர் எப்படிப்பட் 

டவர் என்பதை அரசர் அறிவார் ; நாடு அறியும் . 
சேனைத் : இப்போது அரசரை இந்த நிலையில் கண்டபோது , 

என் கண்கள் கலங்கின . நெஞ்சு குமுறியது . 
அமைச் : என்ன செய்வது ? 
சேனைத் : இந்த நிலையிலும் அவருடைய பார்வையிலும் 
பேச்சிலும் இருந்த அஞ்சாமையை என்ன என்பது 

7 
அமைச் : ஏதோ சோர்வு கண்டதாகச் சொன்னீர் . இப் 

போது அஞ்சாமை என்கிறீர் . 
சேனைத் : அஞ்சாமை , அஞ்சாமைதான் . அது 

சோர்வும் இருந்தது . அது வேறு. பகைவர்களைப்பற்றிக் 
கவலைப் படாத அஞ்சாமை , பொருட்படுத்தாத அஞ் 

ஆனால் போர் என்றால் ஆர்வம் காட்டு 
வதுபோய் , எதற்காகப் போர் என்று கேட்கும் சோர்வு . 
அமைச் : வேந்தர் உடல் நலம் இல்லாமல் படுக்கையாய்ப் 

படுத்துள்ள இந்த நிலையில் போரைப் பற்றி நீர் பேச 

லாமா ? என்ன செய்தீர் அய்யா ? 
சேனைத் : நான் பேசுவேனா நானாகச் சொல்லவில்லை . 

அவரே சொன்னார் . 
அமைச் : என்ன சொன்னார் ? 

என்னைப் பார்த்துப் புன்சிரிப்புச் சிரித்து ,, 
என்ன அய்யா ! நம் படைகள் எப்படி இருக்கின்றன ? 


வேறு . 


சாமை . 


சேனைத் : 


94 


வீண் கனவு 


எங்காவது போருக்குப் போக வேண்டும் என்ற தினவு 
ஏற்பட்டிருக்கிறதா ? உமக்கும் அந்த ஆசை இருக்குமே 

என்றார் . 
அமைச் : பார்த்தீரா ? அப்படி இருக்கும்போது சோர்வு 

கண்ட தாகச் சொல்கிறீரே ! 
சேனைத் : அந்தச் சிரிப்பின் பொருள் அது தான் . 
அமைச் : எது ? 
சேனைத் : முன்னெல்லாம் இருந்த பைத்தியம் இப்போதும் 

இருக்கிறதா என்று கேட்பது போல் சிரித்தார் . 
அமைச் : அது நீங்களாகக் கருதுவது . தவறு . 
சேனைத் : இல்லை இல்லை . உண்மையாக அறிந்து தான் 

சொல்கிறேன் . அவர் கேட்டதற்கு விடை கூறாமல் 
நின்றேன் . சிறிது கழித்து , அவரே மீண்டும் கேட்டார் . 
வேந்தர்பெருமானின் உடல் தேறட்டும் , பிறகு அதைப் 

பற்றி எண்ணலாம் என்று கூறினேன் . 
அமைச் : அதுதான் சரி . இப்போது ஏன் அந்தப் பேச்சு ? 
சேனைத் : அப்போது அரசரே கேட்டார் . உடல் தேறிய 
பிறகு , பாண்டியன்மேல் படையெடுக்கலாம் அல்லவா 

கேட்டார் . 
அமைச் : பார்த்தீரா ? பிறகு , நீர் சொன்னது ... ? 
சேனைத் : அவருடைய குறிப்பை உணராமல் , ஆம் என் 

றேன் . சிரித்தார் . திகைத்தேன் . இன்னும் பாண்டியர் 
மேல் படையெடுத்து அழிக்க வேண்டும் என்ற ஆசை 
உள்ளது அல்லவா என்று திடுக்கிடும்படியாகக் கேட் 
டார் . மறுமொழி கூறாமல் நின்றேன் . - சேனைத் 
தலைவரே ! வாழ்நாள் எல்லாம் பிறர்மேல் படையெடுப் 
பது தான் தொழிலா ? பகைத்தவர் நாட்டைப் பாழாக் 
குவது தான் கடமையா ? இந்தத் தொழிலில் இன்னும் 


என் 


வீண் கனவு 


சலிப்பு வரவில்லையா ? என்றார் . வேந்தரின் கட்டளைப் 

படி என்று கூறி அமைதியானேன் . 
அமைச் : பாண்டியர்மேல் இரக்கம் தோன்றிவிட்டதோ ? 
சேனைத் : இரக்கம் என்பது அல்ல . வீணாக ஏன் போர் 

செய்ய வேண்டும் என்று எணணுகிறார் . 
அமைச் : எது வீண் ? எப்படி வீண் ? போர் செய்வதை 

வீண் என்று சொல்வதா ? அரசர்க்கு உரிய முதல் 

கடமை அது தானே ? அது எப்படி வீண் ஆகும் ? 
சேனைத் : நான் சொல்லவில்லை . அரசரும் சொல்லவில்லை . 

அப்படிப்பட்ட கருத்து இருப்பதாகச் சொன்னேன் . 
அமைச் : என்ன அய்யா , வளைத்து வளைத்துப் பேசுகிறீர் ? 
சேனைத் : அமைச்சரிடம் பேசும்போது முன்னும் பின்னும் 

நோக்கி விழிப்பாகப் பேச வேண்டுமே ? 
அமைச் : சரி , போகட்டும் . தொடர்ந்து என்ன சொன்னார் ? 
சேனைத் : பாண்டியரை . வேண்டுமென்றே எதிர்ப்பதும் 
போர் செய்வதும் வேண்டா என்றார் .. 

அவர்களை 
அவர்களின் நாட்டில் வாழ விடவேண்டும் என்றார் . 
அமைச் : உண்மை அல்ல , உண்மை அல்ல . 

காரணமாக அப்படிச் சொல்லியிருக்கிறார் . உம்முடைய 
மனத்தின் ஆழத்தைக் காண்பதற்காகச் சொல்லி 

யிருக்கிறார் . 
சேனைத் : மேலும் கேளும் . 

இளவரசர்க்கு இத்தகைய 
வெறிகளை ஊட்டக் கூடாது என்றும் சொன்னார் . 
மனத்திலே வைத்துக்கொள்ளும் . இதை நாட்டில் 
யாரும் அறியக் கூடாது . 

பாண்டியர் 
செவிக்கு இது எட்டக் கூடாது . 
அமைச் : ( இரு செவிகளையும் பொத்திக்கொண்டு ) அந்தோ ! 

என்னால் தை நம்பவே முடியவில்லையே ! 


ஏதோ 


பகைவரான 


96 


வீண் கனவு 


சேனைத் : அது மட்டும் அல்ல . பாண்டியரோடு உறவு 

கொண்டு நட்பாக இருக்கக் கூடிய வாய்ப்புக் கிடைத் 
தால் , அதற்கு நான் எந்த வகையிலும் குறுக்கே 
நிற்கக் கூடாது என்று எனக்குக் கட்டளை இட்டார் . 
இப்படி வேந்தர்களுக்குள்ளும் வேளிர்க்குள்ளும் பகை 
இருந்துவந்தால் , வெளிநாட்டார் இங்கே புகுந்து 
வேரூன்றுவதற்கு வழி ஆகிவிடும் என்றும் குறிப்பிட் 

டார் . 
அமைச் : என்ன ? புலிக்கொடி பறக்கும் அரண்மனையிலா 

இப்படி ஒரு பேச்சு நிகழ்ந்தது ? தமிழ் நாட்டில் வெளி 
நாட்டார் புகுவதா ? புகுந்து வேரூன்றுவதா ? சோழர் 
மரபு - சோழரின் புலிக்கொடி-உள்ள நாட்டில் வேற்று 
நாட்டார் ஆட்சி புகுவதா ? இப்படி ஒரு கனவு காண் 
பதும் நம் வீரத்துக்குப் பொருந்தாதே ! 

அரசர் 
பெருமான் வாயால் இந்தச் சொல் வந்ததா ? அவரு 
டைய மனம் அவ்வளவு மாறக் காரணம் என்னவோ ? 
உடல் அவ்வளவு தளர்ந்து போன தா ? மருத்துவரைக் 
கண்டு கேட்க வேண்டும் . ஒரு வேண்டுகோள் . இதை 
நீர் ஒருவரிடமும் வெளியிடக் கூடாது . நாட்டுக்கே 

திமையாக முடியக் கூடியது இது . ஆகையால் 
சேனைத் : இறுதியில் அரசரே இந்தக் கட்டளையும் கூறி 

னார் . இளவரசர்க்கும் இதைச் சொல்லக் கூடாது 
என்றார் . இளவரசரே உணரக் கூடிய வாய்ப்பு வரும் 
போது , அவருக்குத் துணையாக இருந்து உதவுமாறு 

கூறினார் . 
அமைச் : இந்தப் பேச்சு நடந்தபோது அங்கே வேறு 

யாரேனும் இருந்தார்களா ? 
சேனைத் : ஒருவரும் இல்லை . ஆனால் அடுத்த முறை நீர் 

அரசரைக் காணும் போது , அவரே உம்மிடம் கூறு 
வார் . 


வீண் கனவு 


97 


அமைச் : நல்லது . 

நல்லது . பொறுப்புப் பெரியது . சிந்தனை செய் 
வோம் . காரணம் காண்போம் . 
சேனைத் : விடை பெறுகிறேன் . வணக்கம் . 
அமைச் : வணக்கம் . வெல்க புலிக் கொடி ! 
சேனைத் : வெல்க , வெல்க ! என்றென்றும் புலிக்கொடி 

வெல்க ! 


காட்சி : 3 


கங்கை கொண்ட சோழபுரத்து அரண்மனை . 
கி . பி . 1044. மாலை வேளை . 


( சோழ வேந்தன் முதலாம் இராசேந்திரன் கட்டிலில் சாய்ந்து படுத்த 

வாறு கோப்பெருந்தேவியிடம் உள்ளச் சோர்வுடன் தன் உடல் 
நிலை பற்றிப் பேசுதல் . ] 


எனக் 


கோப்பெருந்தேவி : நீங்கள் இவ்வளவு 

நீங்கள் இவ்வளவு மனம் தளர்ந்து 
பேசியதை நான் இதற்கு முன் ஒரு நாளும் கேட்டது 

இல்லையே . ( முகத்தில் சோர்வு , கண்களில் கலக்கம் . ) 
சோழன் : உண்மை தான் . நானே உணர்கிறேன் . 

கும் வயது ஆயிற்று . அரசனாக இருந்தாலும் முது 

மையும் மரணமும் உண்டு அல்லவா ? 
கோப் : ( இரு செவிகளையும் பொத்திக்கொண்டு ) சொல்லாதீர் 

கள் , அந்தச் சொல்லைச் சொல்லாதீர்கள் . 
சோ : 

மரணம் என்ற சொல்லுக்கா அஞ்சுகிறாய் ? அய்யோ 
பேதையே ! 
கோப் : நான் பேதை தான் ! 
சோ : நான் எத்தனை வீரர்களின் சாவைக் கண்ணால் பார்த் 

திருக்கிறேன் ! எத்தனை போர்களை நடத்தியிருக் 
கிறேன் ! என் காலத்துப் போர்கள் மட்டும் அல்ல , 
என் தந்தை இராசராச சோழர் காலத்துப் போர்களில் 
பெரும்பங்கு என் பங்கு தானே ! 


வீண் கனவு 


99 


கோப் : அப்படிப் போர்கள் பல நடத்திய நீங்கள் இப் 

போது ஏன் தளர்ந்த மனத்தோடு பேசுகிறீர்கள் ? 
சோ : மரணம் வருகிறதே என்ற பயத்தால் அப்படிப் 

பேசிய தாக நினைத்து விட்டாயோ ! அடி பேதையே ! 

என் மனத்தை நீ உணர்ந்துகொள்ளவில்லை ! 
கோப் : ( கண்களைத் துடைத்துக்கொண்டு ) பிறகு ஏன் கலங்கு 

கிறீர்கள் ! என் மனத்தையும் கலக்கிவிட்டீர்களே ! 
சோ : ( தணிந்த குரலில் ) மரணம் பற்றிய பயமே எனக்கு 

இல்லை ! உனக்கும் இருக்கக் கூடாது ! என் உடம்பு 
தளர்ந்துவிட்டது இறுதிப் படுக்கையில் படுத்து 

விட்டது ! ஆனால்-- ! 
கோப் : ஆனால் என்ன ? மகன் இராசாதிராசனைப் பற்றிக் 

கவலைப் படுகிறீர்களா ? 
சோ : அவனைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் ! அவ 

னும் என்னைப் போல் , புலி வயிற்றில் பிறந்த புலியே . 

நம் கொடியின் பெருமையைக் காக்கும் புலி . ஆனால்- ! 
கோப் : ( 

( கணவரின் கன்னங்களைத் தடவியவாறே ) என்னிடத் 
தில் சொல்லக் கூடாத அரசியல் சிக்கலா ? மகனை வரச் 

சொல்லட்டுமா ? 
சோ : வேண்டா , வேண்டா . உன்னிடத்திலேயே சொல் 

வேன் . சொல்கிறேன் . இந்தப் படுக்கையிலும் என் 
மனத்தின் வேகம் அடங்கவில்லை. 

நான் இளமை 
முதல் செய்த போர்கள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வரு 
கின்றன ; பெற்ற வெற்றிகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு 
வருகின்றன . 

தந்தை இராசராசர் காலத்தில் நான் 
செய்த பெருஞ் செயல்களும் நினைவுக்கு வருகின்றன . 
என் முப்பத்து மூன்று ஆண்டுகளின் ஆட்சிக் காலத் 
துப் பெருஞ் செயல்களும் நினைவுக்கு வருகின்றன . 


100 


வீண் கனவு 


( சிறிது இருமல் , பெருமூச்சு . ) எல்லாம் பயனற்றவை , எல் 

லாம் வீண் என இப்போது தோன்றுகின்றன . 
கோப் : ( முகம் மாறுதல் ) உங்கள் வீர நெஞ்சத்திலா இப்படிப் 

பட்ட எண்ணம் தோன்றுவது} ? 
சோ : ஆம் ! தோன்றுவது விந்தைதான் ! எனக்கே விந் 

தையாக இருக்கிறது ! யானையும் தேரும் குதிரையும் 
திரட்டி , குடும்பங்களைப் பிரிந்து வருமாறு வீரர்களைத் 
திரட்டிப் பெரிய படை என்று செருக்குக் கொண்டு , 
எதிர்த்த நாடுகளை அழித்தேன் . பணிந்த நாடுகளை 
விட்டேன் . இது தான் வீரமா என்று இப்போது 
எண்ணிப் பார்க்கிறேன் ! இப்படிப்பட்ட வீரம் வேண் 
டுமா என்று என் நெஞ்சம் கேட்கிறது ! என் மகன் 
இளவரசன்- இராசாதிராசனுக்கும் இதே கல்வியைக் 
கற்பித்துச் செல்ல வேண்டுமா என்று என் நெஞ்சம் 

கேட்கிறது . அதனால் தான் பெருமூச்சு விட்டேன் ! 
கோப் : என்ன சொல்கிறீர்கள் ? 
சோ : உண்மைதான் சொல்கிறேன் . நீ எனக்கு ஆரத்தி 

சுற்றி விடைகொடுத்து அனுப்பிக்கொண் டிருந்தாய் ! 
நானும் ஒவ்வொரு நாடாகப் படையெடுத்து அழித்து 
வாகைமாலை சூடி அரண்மனைக்குத் திரும்பி வந்து 
உன்னை மகிழ்வித்தேன் . மருமகளும் மகனும் நம்மையே 
பின்பற்றி நடக்க வேண்டுமா ? 

இது தானா அரசியல் ! 
என் படையில் மாண்ட பெருவீரர் எத்தனை பேர் ? 
எதிரிகளின் படையில் மாண்டவர் எத்தனை பேர் ? 
அவர்களின் மனைவியர் உன்னைப் போல் ஆரத்தி 
சுற்றி அனுப்பிய பெண்கள் இட்ட கண்ணீர் எவ் 
வளவு ! போர்க்களத்தில் . செந்நீரைப் பெருக்கினேன் ! 

மங்கல வீடுகளில் கண்ணீரைப் பெருக்கினேன் ! 
பணிப் பெண் : மன்னர் மன்னரே ! அமைச்சரும் சோதிட 

ரும் வந்திருக்கிறார்கள் . 


வீண் கனவு 


101 


சோ : வரச் சொல் . முன்னே சோதிடரை வரச் சொல் 

( கோப்பெருந் தேவியைப் பார்த்துப் போகுமாறு சைகை செய் 

கிறான் , கோப்பெருந்தேவி நீங்கியவுடன் சோதிடர் வருகிறார் . 
சோதிடர் : மன்னர் பெரும ! 

வருக . ( இருக்கையில் அமருமாறு சைகை செய்கிறான் . ) 
பார்த்தீர்களா ? விளக்கம் வேண்டா . விரிவாகச் 

சொல்ல வேண்டா . சுருக்கமாகச் சொன்னால் போதும். 
சோதிடர் : இந்த மாதம் 27 - ஆம் நாள் வரையில் கிரகங்கள் 

நன்றாக இல்லை . ஆனால் தங்கள் சோழ குலத்தின் 
முதல்வனாகிய சூரியனுடைய உதவியால் , அந்த நெருக் 

கடி தீர்ந்துவிடும் . அதன் பிறகு - 
சோ : போதும் ! அந்தக் குறிப்பைத் தெரிந்து கொண் 

டேன் . 
சோதிடர் : வேறு எந்தக் கவலைக்கும் 

கவலைக்கும் இடம் இல்லை , 
அரசே ! 
சோ : போதும் , உணர்ந்துகொண்டேன் . ( மணியை அடிக் 
கிறான் . 

ஏவலாள் ஒருவன் வந்து நிற்கிறான் . ) கொண்டு வா , 
பரிசு . ( சிறிது அமைதி , ஏவலாள் தட்டு நிறையப் பூவும் பழ 
மும் இடையே சில பொற்காசும் வைத்துக் கொண்டுவரு 
கிறான் . அதைக் கையால் தொட்டுச் சோதிடரிடம் தருமாறு 
குறிப்புச் செய்கிறான் சோழன் . சோதிடர் அதைப் பெற்று 

வணக்கம் தெரிவித்து நீங்குகிறார் . ) அமைச்சர் வரலாம் . 
அமைச்சர் : ( கலக்கத்துடன் வந்து நின்று கை குவிக்கிறார் . ) 

நேற்றிருந்து கடாரத்துத் தூதுவன் வந்து காத்திருக் 
கிறான் . அரசர்பெருமானை இப்போது காணமுடியாது 

என்று சொன்னேன் . 
சோ : 

நல்லது அமைச்சரே ! என் கருத்து அது தான் . 
அமைச் : கடாரத்து மன்னன் கொடுத்தனுப்பிய திறைப் 

பொருள் - ? 


7 - இள . 


102 


வீண் கனவு 


சோ : அவற்றை என் கண்களால் காண வேண்டா . 
அமைச் : இன்னும் ஒன்று உண்டு. 

என்ன ? சொல்லலாம் . 
அமைச் : அரசியல் ! 
சோ : அரசியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 
சொல்லலாம் . . எதுவும் 

என் 

மனத்திற்கோ உடம் 
புக்கோ தீமை செய்ய முடியாது . தயங்காமல் சொல்ல 
லாம் . 


கள் . 


அமைச் : பாண்டியர் மறுபடியும் - 
சோ : பூசலும் கலகமும் எதிர்ப்பும் செய்வார்கள் . இயற்கை 

தான் ! தந்தை இராசராசர் தம் காலத்தில் பாண்டி 
யரை வென்றார் . மறுபடியும் என் ஆட்சியில் துளிர்த் 
தார்கள் . நானும் வென்று அடக்கினேன் . இப்போது 
என் உடல் தளர்ச்சியைத் தெரிந்து கொண்டிருப்பார் 

மகன் இராசாதிராசனும் தன் காலத்தில் அவர் 
களின் எதிர்ப்பைத் தாங்கவேண்டி வரும் . வீண்வம்பு ! 

விட்டுவிடுங்கள் ! 
அமைச் : ஈழத்தை வென்ற வேந்தரா இப்படிப் பேசுவது ? 
சோ : ஈழத்தை வென்றேன் ! என்ன வெற்றி அது ! 

ஈழமன்னன் மகிந்தனை நம் நாட்டுக்கே கொண்டுவந்து 
பணியச் செய்தேன் . அடிமை போல் வாழ்ந்தான் , 
அவன் இறந்தபின் என்ன ஆயிற்று ? அவன் மகன் 
காசிபன் அங்கே முடிசூட்டிக்கொண்டான் . சேரனும் 
பாண்டியனும் அவனுக்குத் துணை செய்தார்கள் ! 
இனி மகன் இராசாதிராசனும் அங்கே போர்புரிந்து 

வெல்ல வேண்டுமா ? வீண் வேலை ! 
அமைச் : ( கலங்கி ) கங்கை கொண்ட சோழரா இப்படிப் 

பேசுவது ? கடாரம் வென்றவரா இப்படிப் பேசுவது ? 
உலகை ஒரு குடைக்கீழ் ... 


வீண் கனவு 


103 


சோ : போதும் , போதும் அந்தப் பழங்கதை ! புலவர்கள் 
திரும்பத் திரும்பப் பாடி மன்னர்களின் மனத்தை மயக் 

போதும் . வீரம் என்றும் , நிலமகள் என்றும் , 
வெற்றித்திரு என்றும் , ஒரு குடை என்றும் அமைச்சர் 
கள் 

சொல்லிச் சொல்லி மன்னர்களின் மனத்தைக் 
கிளறியது போதும் ! சேரனுடைய முன்னோரிலும் இமய 
வரம்பன் என்று ஒருவன் இருந்தான் ! அவன்மகன் 
செங்குட்டுவன் இமயம் வரை போர் புரிந்து வென்றான் . 
இன்று அந்த மரபில் வந்த சேரனுடைய நிலைமை 
என்ன ? எனக்கு அஞ்சி நடுங்கி ஒதுங்கி வாழ்கிறான் . 
இதே நிலைமை , என் பேரனுக்கோ , பேரனுடைய பேர 
னுக்கோ நேர்ந்தால் வியப்பு இல்லையே ! ஆகையால் 

இது வீண் பெருமைதானே ? வீண் முயற்சி தானே ? 
அமைச் : அரசர்க்கரசே ! தங்கள் மனம் இப்படி மாறக் 

காரணம் என்னவோ ? எனக்கு இது பெரிய 
சோ : இந்த மாறுதலுக்காக வருந்தக் 

வருந்தக் கூடாது ; 
மகிழ்ச்சி அடைய வேண்டும் அமைச்சரே ! 
அமைச் : சேரரும் பாண்டியரும் இதை உணர்ந்தால் - 
சோ : சோழ நாட்டுக்கு ஆபத்து என்று எண்ணுகிறீர் 

களா ? ஒரு நாளும் இல்லை . அவர்களுடைய மண்ணை 
அவர்கள் பயம் இல்லாமல் ஆள்வார்கள் . அவ்வளவு 

தானே ? 
அமைச் : அரச நீதி ! 
சோ : இதுவரையில் நான் உணர்ந்தது , நீங்கள் உணர்த் 

தியது எல்லாம் அரசநீதி அல்ல , அநீதி ! நாட்டை 
ஆளக் கிடைத்த வாய்ப்பு , மற்ற நாட்டை அழிக்கக் 

கிடைத்த வாய்ப்பு ஆகாது ! 
அமைச் : திருவள்ளுவர் அரசியலில் - ! 


மன 


104 


வீண் கனவு 


சோ : பிறர்மனை நயவாமை என்று அறத்துப் பாலில் 

எழுதியவர் , பிறர்மண் நயவாமை என்று பொருட் 

பாலில் எழுதவில்லையே என்று தான் வருந்துகிறேன் . 
அமைச் : ( மிகக் கலங்கி ) நம் நாட்டின் எதிர்காலம் ! 
சோ : அது நம் கையில் இல்லை ! 
அமைச் : மற்ற நாட்டு அரசர்களும் உங்களைப் போல் 
உணர்ந்தால் நல்லது ! அவர்கள் உணர 

உணர மாட்டார் 
களே ! சோழரின் புலிக் கொடி சீற்றம் தணிந்தது 

என்று அவர்கள் அறிந்தால் -- 
சோ : என்ன ஆகும் ? 
அமைச் : சோழர் மண்ணைக் கவர வேண்டும் என்று படை 

யெடுத்தால் -- ! 
சோ : சோழர் படை தடுக்கட்டும் . அழிக்க வேண்டா . 
அமைச் : புலி பசு ஆயிற்று என்று பிறர் அறிந்தால் – ! 
சோ : புலி புலியாகச் சீறிச் சீறிக் கண்டது என்ன ? 
அமைச் : ( சிறிது நேரம் பேச்சின்றிக் கலங்கிச் சோர்ந்து ) 

மன்னர் மன்னவ ! ஒரு வேண்டுகோள் ! இந்தப் புதிய 
சிந்தனையை இளவரசரின் செவியில் விழாமல் வைத் 
துக் கொள்ள வேண்டுகிறேன் . நாட்டின் நன்மைக்காக 
வேண்டுகிறேன் . 

இந்தக் கவலை உங்களுக்கு வேண்டா ? இந்தப் புத் 
துணர்ச்சி எளிதில் வராது ! இராசாதிராசனும் என் 
னைப் போலவே போர் பல நடத்துவான் . புலிக் கொடி 

சீற்றத்துடன் இன்னும் சில தலைமுறை பறக்கும் ! 
அமைச் : ( இரு செவியும் பொத்திக்கொண்டு ) சில தலைமுறை 

தானா ? உலகம் உள்ளவரையில் , சோழர்குல முதல்வன் 
சூரியன் உள்ள வரையில் புலிக் கொடி சீற்றத்துடன் 
பறக்கும் ! 


வீண்கனவு 


105 


சோ : வீண் கனவு ! வீண் பெருமை ! ( இருமல் ) சரி ! எவ் 

வாறோ ஆகட்டும் ! இளவரசர்க்குச் சொல்லவில்லை . 
சொல்லப் போவதில்லை . சொன்னாலும் பயன் விளையப் 
போவதில்லை . நடப்பது நடக்கட்டும் ! என் வாழ்வின் 
முடிவில் தான் நான் உணர்ந்தேன் ! காலம் வரும் 
போது தான் உண்மையை உணர முடியும் . சொல்லி 

உணர்த்த முடியாது . 
அமைச் : ( கண்களில் நீர் கலங்கக் கை குவித்து ) அரசே ! 
சோ : மீண்டும் வேண்டிக்கொள்ளத் தேவை யில்லை . 

உறுதிமொழி கொடுத்தேன் . இளவரசர்க்கு இதை 
உணர்த்த மாட்டேன் . எனக்கு ஓய்வு வேண்டும் . 
செல்லுங்கள் . ( அமைச்சர் விடை பெறுகிற வேளையில் ) 
ஒன்று செய்யுங்கள் ; இயற்கையைப் பாடிய பாட்டுக் 
களையும் இறைவனைப் பாடிய பாட்டுக்களையும் கேட்டு 

அமைதி பெற விரும்புகிறேன் . 
அமைச் : தக்க இசைப் புலவரை அனுப்புவேன் . 
சோ : நல்லது ( கைகுவித்து அமைச்சருக்கு விடை தருகிறான் . 

பிறகு , தனக்குள் ) இமயம் முதல் ஈழம் வரையில் ! உலகம் 
உள்ளவரையில் புலிக் கொடி ! சீறும் புலிக் கொடி ! 
இப்படியே , ஒவ்வொரு மன்னனும் எண்ணினால் ... ! 

வீண் கனவு ! ( இருமல் ) 
[ எங்கிருந்தோ வீணை இசை கேட்கிறது . மாசில் வீணையும் என்ற 

பாட்டுப் பாடப் படுகிறது . ) 


) 


